வெக்டர் கணிதமும் 
அதன் பயன்பாடுகளும் 


( பட்டப்படிப்பிற்குரிய சிறப்புப்பாடம் ) 


பிற்சேர்க்கை 
( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியர் 
1. மகாதேவன் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


வெக்டர் கணிதமும் 
அதன் பயன்பாடுகளும் 
( பட்டப்படிப்பிற்குரிய சிறப்புப்பாடம் ) 


பிற்சேர்க்கை 


( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியர் 
திரு . ரா . மகாதேவன் , 

கணிதப் பேராசிரியர் , 
மா நிலக் கல்லூரி , சென்னை . 


பாடநான் 


ட்டுப் 


னம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


நகட 


Supplement-- January , 1973 


. 


1 


Tamil Nadu Text Book Society 


/ 


VECTOR ALGEBRA (Major) 

(Supplement) 


R. MAHADEVAN 


PRICE Rs . 2-15 

i 
( or supplied free of cost when , original 

book is purchased ) 


1 


Published by the Tamil Nadu 
Text Book Society under the Cent 
rally Sponsored Scheme of Produc 
tion of books and literature in 
regional languages at the University 
level, of the Government of India in 
the Ministry of Education and Social 
Welfare (Department of Culture ) , 
New Delhi. 


1 


Printed by 
Srinivasam Press of Jupiter Enterprises, 
1 , Smith Lane, Mount Road , 
Madras- 2 . 


முன்னுரை 


இயக்கவியல் , நிலையியல் போன்ற ஆராய்ச்சிகளில் வரும் 
திசை வேகம் , முடுக்கம் , விசை , உந்தம் இவை போன்றவை 
திசையையும் அளவையும் ஒருங்கே கொண்டவை எனவும் , 
அவ்விரு பண்புகளும் சேர்ந்து தரப்பட்டால் திட்டமாகக் 
கூறப்படும் எனவும் அறிவோம் . 


காலம் 


அள வால் மட்டுமே திட்டமாகக் கூறப்படும் 

திணிவு , 
வெப்ப நிலை , 

இவற்றைத் திசையிலி எண்களால் 
( scalar numbers ) கூறுவது போன்று , திசையையும் அளவையும் 
ஒருங்கே கொண்டவைகளை வெக்டர் எண்களால் கூறுகிறோம் . 
வெக்டர் 

எண்களின் குறியீடு , அவற்றின் கூடுதல் விதி , 
பெருக்கற் பலன்கள் . இவற்றை வெக்டர் கணிதமும் அதன் 
பயன்பாடுகளும் எனும் நூலில் ( க . நூ : வெ.இ . 
எண் 233 ) விவரிக்கப்பட்டுள்ளது . திசையிலி எண்களில் 
நுண்ணிய மாறுதல் ஏற்பட , நிகழும் விளைவுகளைச் சாதாரண 
நுண்கணிதம் விவரிப்பது போன்று , வெக்டர் எண்களில் 
நுண்ணிய மாறுதல் ஏற்படும்போதுள்ள விளைவுகளை வெக்டர் 
நுண்கணிதம் கூறுகிறது . ,இஃது எவ்வாறு என்பதை இச் 
சிறு நூலில் விவரிப்போம் . 


1 


வரிசை 


. 


சி 


1 . 


1 


. 


f 


ரா . மகாதேவன் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. ஒரு திசையிலியின் சார்பலனான வெக்டர்களின் 

16058660 ( Derivatives of Vector functions 

of one Scalar Variable ) 
2. சரிவு , பாய்வு , சுழல் ( Gradient , Divergence , Curl ) ... 

, 


1 


33 


3. வெக்டர் நுண்தொகை கணிதம் ( Vector Integral 

Calculus ) 


69 


4. கிரீன் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் தேற்றங்கள் 

( Theorems of Green , Stokes and Gauss) 


... 102 


பிற்கோப்பு 


129 


BIBLIOGRAPHY 


138 


கலைச் சொற்கள் 


139 


1. ஒரு திசையிலியின் சார்பலனான 

வெக்டர்களின் வகைக்கெழு 


( Derivatives of Vector functions of 

one Scalar Variable ) 


1.1 வெக்டர் சார் பலன் : ஒரு திசையிலியின் 

சார் 
பலனான 

வெக்டர்களைப் பற்றிக் கூறுவோம் . எடுத்துக் 
காட்டாக இயக்கவியலில் , இயங்கும் து.களின் நிலையை r எனும் 
வெக்டரால் குறிப்போம் . இது காலத்தின் சார்பலனாகும் . 
r = r ( t ) என்று எழுதலாம் . ன் ஒரு மதிப்புக்கு -க்கு ஐயம் 
திரிபற ஒரே மதிப்புள்ளது . 

மதிப்புள்ளது . ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 
இரண்டு இடங்களில் இருக்க முடியாது . r என்பது 
1 எனும் திசையிலியின் ஒரே மதிப்புடைச் சார்பலன் 
( Single Valued Function ) ஆகும் . 


துகள் 


ஒரு 

வரையில் A என்பது ஒரு புள்ளியாகுக . P எனும் 
மற்றொரு புள்ளியின் நிலை வெக்டர் ப ஆகுக . A- லிருந்து 
P- க்கு வரையின் வழியாக உள்ள தூரம் ( arcual distance ) 
சி ஆகுக . அதாவது வரைவில் AP- ன் நீளம் ஒ என்றால் , 
u எனும் வெக்டர் 3 - ன் சார் பலனாகும் . இங்கு திசையிலி 
எண் . ஆனால் 1 என்பது வெக்டர் . u எனும் வெக்டர் , 3 ) எனும் 
ஒரு திசையிலியின் சார் பலனாகும் . இவ்வாறு ஒரு திசை 
யிலியின் சார் பலனாக வெக்டர் வருவதைப் பல இடங்களில் 
காணலாம் . பொதுவாக a < t < b எனும் இடைவெளியில் 
t எனும் திசையிலியின் சார் பலன் வெக்டர் u 

எனக் 
கொள்வோம் . 


2 


வெக்டர் நுண் கணிதம் 


1.2 வெக்டரின் திசையிலியைச் சார்ந்த வகைக் கெழு 

( Derivative of a Vector w.r. t . a Scalar ) 


வெக்டர் சார் பலன் u ( t ) ; 


t = t . எனும் போது அதன் மதிப்பு u ( to ) . 


Ltu ( t ) = u ( io ) என்றால் சார் பலன் t = t , எனும் இடத்தில் 

t + t . 
தொடர்ச்சி ( Continuous) உள்ளது எனக் கூறப்படும் . < t -ல் 
ஏற்படும் நுண்ணிய மாறுதல் A என்போம் . 


du 
u ( t ) - ன் வகைக்கெழு 

dt 

ஆனால் , 


Alu 


It u ( t + At ) - u ( t) 

என்பதாகும் . 
At - 0 

At 


dt 


இதை u ( t ) எனவும் குறிப்பது வழக்கம் . 


[ t - ல் At எனும் மாறுதல் ஏற்படும் போது , வெக்டரில் 
ஏற்படும் மாறுதல் ! ( t At ) - ! ( t ) ஆகும் . இவ்விரண்டிற்கும் 

u ( t + At ) 
உள்ள விகிதம் 

u ( t ) 

At + 0 , ஆகும் போது , 
At 

, 
மேற் கூறிய விகிதத்தின் எல்லை u ( t ) ஆகும் . இங்குச் சாதாரண 
நுண் கணிதத்தில் வருவது போன்றே , அதாவது : திசையிலி 
மாறியின் வகைக்கெழுவை எவ்வாறு வரையறுத்தோமோ அது 
போன்று , வெக்டர் மாறியின் வகைக் கெழுவின் வரையறையும் 
கூறப்படுகிறது . ) 


t = t , எனுமிடத்து u ( t ) - ன் வகைக் கெழு u ( t ) ஆக 
அமைந்தால் , u ( t ) எனும் சார் பலன் t = t , எனுமிடத்து வகைக் 
கெழுவுடையது ( differentiable ) எனப்படும் . 


அவ்வாறானால் 


u ( to + At ) - u ( t . ) 

At 


( ta ) + E 


இங்கு At-- 0 ஆகும் போது t + 0 ஆகும் . 


. 


ஒரு திசையிலியின் 


..... வகைக்கெழு 


3 


ஃ 


u ( to + At) = u ( ta ) + { u ( t . ) + 3 } At 
At > 0 என்றால் u ( t + At ) + u (t . ) 


அதாவது u ( t ) எனும் சார் பலன் t = 0 எனுமிடத்து 
வகைக் கெழுவுடையதாயின் , அது அங்குத் தொடர்ச்சியுடை 
சார்பலனுமாகும் எனக் காண்கிறோம் , 


அடுத்தடுத்து வகைக் கெழு காண , இரண்டாம் படி வகைக் 
கெழு என்பது முதற்படி வகைக் கெழுவின் , வகைக் கெழு 
வாகும் . இதன் குறியீடு 

di 

அல்லது ( 1 ) 


du 


u 


( i ) 


du 
di 


di 


! 


d u 


di 

= u " ( t ) 


du 

இது போன்று மற்றவைகளும் . 
d t 


d y 


d z 


d x 


du 


குறிப்பு : சாதாரண நுண் கணிதத்தில் 
dy 

என்பது போன்று இங்கும் 

d z dx 
du ds 

கூறலாம் . இங்கு பு என்பது -ன் 
dit d s dt 
சார் பலன் ; 5 எனும் திசையிலி t எனும் திசையிலியின் சார் 
ஆகவே 

எனும் வெக்டரின் திசையிலிக் குணகம் 
ds 


எனக் 


பலன் ; 


ds 


dt 


ஆகும் . 


1.3 கூடுதல் , பெருக்கற் பலன் : இவற்றின் வகைக் 
கெழுக்கள் ( Derivatives of sums and products ) 

u ( t ) , V ( t ) என்பவை வகைக் கெழுவுடைய வெக்டர் சார் 
பலன்களானால் , f ( t ) என்பது திசையிலிச் சார் பலன் ஆனால் , 
கீழ் வருவனவற்றை நிறுவ முடியும் . 


( 1 ) 


dc 

= () ( c என்பது மாறா வெக்டர் ) 
dt 


d 


dv 


( 2 ) 


( u + v ) = * + 


di 


dt 


4 


வெக்டர் நுண் கணிதம் 


( 3 ) + ( fu ) = f i + 11 - 


dv 


( 4 ) # ( uv ) = ப . 


du 
dt 


+ 


dt 


( 5 ) 4 


d 

dy 
( u X v ) = uX 
dt 

dt 


+뮈 


du 

Xv 


it - 


இவற்றின் - நிரூபணங்கள் திசையிலிச் சார் பலன் களின் 
வகைக் கெழு காணும் முறையை ஒட்டியதேயாகும் . 


c என்பது மாறா வெக்டரானால் t - ல் ஏற்படும் மாறு தலினால் 
c- ல் மாறுதல் ஏற்படாது . 


de 
dt 


O 


.. 


Ac = 0 


u ( t ) , v ( t ) என்பவை இரு வெக்டர் சார்பலன்கள் ( 1 ) -ல் 
ஏற்படும் நுண்ணிய மாறுதல் A ஆகுக . அப்போது u , V- ல் 
ஏற்படும் மாறுதல்கள் முறையே lu , AV ஆகுக . 


மாறு தலை 


/ ( u + v ) என்று 


u + y- ல் ஏற்படும் 
குறித்தால் , 


A ( u + v ) = Au + A v 


A u tv 

At 


= 


Au 
At 


+ 


Δv 
At 


இருபுறமும் At - 0 ஆகும் போதுள்ள எல்லை மதிப்புகளைக் 
கொள்ள 


d 
d 

( u + v ) 


du dy 
dt 


* 
It 


: 


எனக் காண்கிறோம் . 


ஒரு திசையிலியின் 


வகைக்கெழு 


5 


பெருக்கற் பலன் களின் பரவு விதியை ( distribution law ) 
அடிப்படையாகக்கொண்டு மற்ற சூத்திரங்கள் நிறுவப்படு 


கின்றன . 


( 3 ) 4 fu ) 


Lt ( f + Af ) ( u + Au ) - fu 
At - 0 

At 


Lt 


( fu + fAu + Afu + AfAu -fu 
( + 

- 
At 


- 


At - O 


ப 


Lt flu 
At - 0 { At 


++A4 " ) 


== 


dfu 
d ( fu ) = f du 

+ 
dt 

dt 

dt 


( 4 ) 


d 
It 


( u.v ) 


Lt 
At 


( u + Au ) ( v + Av ) - u.v 

At 


Lt 

u.v + u . Ay + u.v + Au / v - u.V 
At - 0 

At 


Au . Av 


Lt u.Av Au 

+ 
At + 0 At 


v + 


At 


> 


dv 


du 
+ 
dt dt 


( 5 ) மேற்கூறியதில் . க்குப் பதிலாக X என இட்டால் 


d ( u Xv) = u X dv 
dt 

dt + di 


du 

XV . 


என வரும் . பெருக்கற் பலன்களில் காரணிகளின் வரிசை 
அமைப்பை மாற்றக்கூடாது . 


6 


வெக்டர் நுண் கணிதம் 


பயிற்சி 1 


1. u = e - i + log ( t + 1 ) j - tan t k என்றால் 


12 u 


( 1 ) 4 


( ii ) 


dau 
dt 


( i ) | " ( iv) 


dto 


என்பனவற்றின் மதிப்பை t = 0 எனும் இடத்துக் காண்க 
[ i , j , k என்பவை அலகு வெக்டர்கள் .) 


( விடை : ( i ) -1 - k ( ii ) i +2 j 


( iii ) 12 ( iv ) 15 


2. a = t i - t j } + ( 2t + 1 ) k 


b = ( 2t - 3 ) i + i - t k என்றால் 


d 
dt 


(i) + ( ab ) ( ii ) ( 8 x b ) ( i ) 4 a + b 
(iv ) * (** ) 

2 ) இவற்றின் மதிப்புகளை 1 = 1 எனும்போது 


காண்க . 


( விடை : ( i ) -6 ( ii ) 7j + 3 k ( iii ) 1 


(iv ) i + 6j + 2 k ] 


d 


- 


3. a = 5t i + tj - tek b = sin t i - cost j 
d 

d 
என்றால் ( i ) 

( ii ) (axb ) 

( iii ) 

dt 
இவற்றின் மதிப்புகளை இரண்டு வழிகளில் காணவும் . 


dt ( a.b ) 


dt (a.a ) 


4 . 


d 
ds 


( A.dge 


DA 
ds 


B )-ன் மதிப்புக் காணவும் . 


ds 


5 
. 


qX r 


d ( p.qXr ) = p.qx dr + p . dq + r + dr 
du du - du 

du 
என நிறுவுக . 


ஒரு திசையிலியின் ... 


வகைக்கெழு 


1 


d - u 


6. சுருக்குக : 4 (u - 


dvX 


dt2 


d r dr 
7 . + 2 + 5 r = 0 எனும் வகைக் கெழுச் சமன் 
di ? 

dt 
பாட்டின் ஒரு தீர்வு 


r = - { ci cos 2t + c2 sin 2t } 


என நிறுவுக . ( c ,, c , மாறா வெக்டர்கள் ) 


dr 


휩 


dr 
8 . +2 + Br = 0 எனும் வகைக் கெழுச் சமன் 
dt 

dt 
பாட்டின் தீர்வு , c , c , என்பவை மாறா வெக்டர்களாகவும் . 


/ 2² - Bi 


(i ) -3 > 0 ஆனால் = 


= 4 


+ 8 -Va - 3 


( ii ) -- > < 0 ஆனால் r = eat [ c , cos < /B > - at 


+ c sin VB - at ] 


(ii ) 4 _ge = 0 ஆனால் r = [ c , xc , t ) 


எனக் காண்க . 


கணக்கைப் 


9. மேற்கூறிய 

பயன்படுத்திக் கீழ்வரும் 
வகைக் கெழு சமன்பாடுகளின் தீர்வு காண்க : 


der 


( i ) 


dr 
4 


- 5r = 0 


di ? 


dt 


d 

2dr 
T 

+ 
di 


dit rF 


de 

T 


(ii) a + a r = 0 


10. தீர்வு காண்க : 


du 
dt 


= 


dv 
dt 


8 


வெக்டர் நுண் கணிதம் 


11. u = tº i - t j + ( 2 t + 1 ) k v = 

t j + ( 2 t + 1 ) k v = ( 2 t - 3 ) i + j - tk 
d 
என்றால் , I (u v ) - ன் மதிப்பை = 1 எனும்போது காண்க . 


12. r = 5t + t j 
என்றால் , 


tsk ; s = 

k ; s = ( sin t) i - ( cost ) i 


d 


( a ) for .s ) 


(b ) 1 ( r X s ) இவற்றைக் காண்க . 


13. r = a cos A t + b sin At என்பதில் a , b , மாறிலி 
களானால் , 


( i ) 


+ -A r = 0 


dt 


2 . 


dr 


( ii ) 


r X 


Aa X b எனக் காண்க . 


dt 


14. r = a en + be - nt 


என்பதில் a b n 


மாறிலி 


de r 


களானால் , 

ta - n " r = 0 எ 

எனக் காண்க 


1.4 


மாறா அளவுடைய வெக்டர் 


மாரு 


ப எனும் வெக்டரின் திசை மாறினும் , அளவு 
திருந்தால் , 


u . 


du 

= 0 ஆகும் . 
dt 


ரூபணம் : lu 


= uu 


uu 


d 


d 


* . dt lu | 2 


at ( u . u ) 


- . 


du . u + u 


du 
dt 


dt 


221 


du 
dt 


ஒரு திசையிலியின் 


வகைக்கெழு 


9 


Lu - மாறாதிருந்தால் ; அதன் வகைக் கெழு ( 1 எனும் 
மாறிலியைச் சார்ந்து ) பூச்சியமாகும் . 


அதாவது 


l 


du 
t 


இதன் மறுதலையும் . பொருந்தும் என வழிகளைத் திருப்பக் 
காண்கிறோம் . 


குறிப்பு : ப எனும் வெக்டரின் அளவு மட்டும் மாறா 
திருந்தால் அதுவும் ,. அதன் வகைக் கெழுவும் ஒன்றற் 
கொன்று குத்தாகும் . மறுதலையாக , 

ஒரு திசையிலியின் 
சார்பலனான 

வெக்டர் , அத் திசையிலி யைச் சார்ந்த 
வெக்டரின் வகைக் கெழு வெக் :டரும் குத்தானால் , வெக்டர் 
சார்பலனின் திசை மாறினும் , அளவு மாறாது . 


u X du 


1.5 


() என்பதின் பொருள் . 


di 


u . du 


O 


என்பதன் பொருளை மேலே 


dt 


கண்டோம் . 


du 
u + = 0 பொருளைக் கூறுவோம் . 

dt 


ன் சார்பலனான 

சார்பலனான வெக்டர் ஒரே திசையுடையதாக 
இருக்கத் தேவையான தும் போதுமானது மான நியதி , 


du 
u XX 

dt 


0 


u X du 
( அதாவது ப - ன் திசை மாறாதாயின் 

0 எனவும் , 

dt 
u X du 
= ( ) ஆனால் , ப திசை 

மாறாது 

எனவும் 
dt 
வேண்டும் . ) 


நிறுவ 


நிரூபணம் . u = u ( i ) e ஆகுக . e என்பது அலகு வெக்டர் 
( Unit Vector ) . 


10 


வெக்டர் நுண் கணிதம் 


du 
dt 


due + u ae 
dt 

dt 


.. u X 


du 

due + u de 
= u e x | dt 

dt 
dt 


* 


. 


de 
= u e x dt 


கொண்டால் 


எனக் 


e 


( அளவிலும் 


மாறா 

வெக்டர் 

de 
திசையிலும் ) 0 

dt 


அதாவது u- ன் அளவு மாறினாலும் , திசை மாறா தாயின் , 


X 
u 


du 
= ) 
(0 எனக் காண்கிறோம் . 


di 


மறுதலை : u 


| X 


du 
dt 


= 0 என்றால் 


- 


de 


u ? e X 


() ஆனால் u + 0 ஆன தால் 


dt 


e X de 


u + 0 : 


0 


dt 


de 
ம் இணையாக இருக்கவேண்டும் | e | ! 


de 
dt 


ருக்கவேண்டும் பெ 


e -ம் 


] 


de 


அல்லது 1 = 0 [ e அலகு வெக்டராதலால் 

அது பூச்சிய 
மல்ல ) . e- ன் அளவு ஓர் அலகு ஆதலால் அளவு மாறுவதில்லை . 
( முன் தேற்றப்படி ) . 


re 

de 
= 0 அதாவது e- ம் -ம் 

-ம் குத்தாக வேண்டும் . 
dt 

dt 
ஆகவே 

இணையாக இருக்கமுடியாது . ஆதலால் , 


de 


- 


- ன் 


எனும் முடிவுக்கு வருகிறோம் . அதாவது e 
dt 
திசையும் மாறுவதில்லை . 


ஒரு திசையிலியின் 


..... வகைக்கெழு 


11 


அதாவது , 

du 
u X 

dt 


0 என்றால் , u- ன் திசை மாறாது . 


( அது ஒரு கோட்டிற்கு இணையாக இருக்கும் ) . 


1.6 . 


வரைகள் ( Curves ) 


முப்பரிமாண வெளியில் உள்ள 

வரைகளைப் 

பற்றி 
ஆராய்வோம் . ஏதேனும் ஒரு புள்ளி 0 வை ஆதியாகவும் , 0xyz 
எனும் 

ஒன்றற்கொன்று குத்தான மூன்று நேர்கோடுகளை 
அச்சாகவும் கொள்ள , ஒரு புள்ளியின் கார் டீசியக் கூறுகள் 
x , y , z ஆகும் , இவை ஒவ்வொன்றும் ( 1 ) எனும் மாறியின் 
சார்பலன் களானால் , அதாவது , 


x = x ( t ) ; = ) ( t ) , z = z ( i ) 


எனும் ஒரே மதிப்புடைச் சார்பலன்கள் -ன் ஒவ்வொரு 
மதிப்புக்கும் தரும் , ( x , y , z ) என்ற எண்களைக் கூறுகளாகவுடைய 
புள்ளித் தொகுதி ( Set or aggregate of points ) வரை எனப்படும் . 
1 எனும் மாறி துணை அளவி ( Parameter ) எனப்படும் . << b 
எனும் 

இடைவெளியில் t- க்குள்ள ஒவ்வொரு மதிப்புக்கும் 
வரையில் ஒரே ஒரு புள்ளியைத் தரும் . இந்த இடைவெளியில் 
* { t ) , ) ( t ) , z ( t ) என்பவை தொடர்ச்சியுடை ( Continuous ) 
சார்பலன்களானால் , வரையும் அந்த 

இடை வெளியில் 
தொடர்ச்சியுடையது எனப்படும் . 


t = a எனும் போதும் , t = b எனும்போதும் ஒரே புள்ளி 
வந்தால் , முனையிலா வரை அல்லது மூடியவரை ( Closed curve ) 
எனப்படும் . 


எடுத்துக்காட்டு : 
x = cost y 

= sint 

z = ) ( - TSST ) எனும் வரை 
யைக் காண்போம் . 


t = 1 , 


- * எனும் இரு மதிப்புகளும் ( - 1 , 0 , 0 ) 
எனும் ஒரே புள்ளியைத் தருகின்றன . 1 - ன் இடைவெளியில் 
உள்ள ஒவ்வொரு மதிப்புக்கும் ஒரே புள்ளியை மேற் கூறிய 
சமன்பாடுகள் தருகின்றன . இங்கு வரை , ஆதியை மையமாக 
அலகு ஆரம் உள்ள வட்டம் ( முனையிலாவரை அல்லது மூடிய 
வரை ) என்பது எளிதில் புரியும் . 


12 


வெக்டர் நுண் கணிதம் 


t = 2tan u என மாற்றினால் மற்றொரு துணை அளவிச் 
சமன்பாடு இதே வட்டத்திற்குக் காணலாம் . அதாவது 


2u 


1 - u 
1 + u 


| 


I 


1 + u 


( - 0 < u < on ) . 


2 


( இங்கு 


dt 
dt 


= 


| + > 0 என்பதைக் காணவும் .] 


பொதுவாக x = x ( t ) , y = } ( t ) z 

x ( t ), y = y ( t ) z = z (t ) எனும் வரையில் 
சாதாரணப் புள்ளி ( Ordinary point ) t- ன் ஒரு மதிப்புக்கு 
இருக்க 

வேண்டுமானால் x ( t ) , 3 ( t ) , z ( t ) எனும் வகைக் 
கெழுக்கள் இருக்கவும் வேண்டும் ; அவை தொடர்ச்சி உடைய 
தாக இருக்கவும் வேண்டும் . அன்றியும் ஏதேனும் 

. ஒரு 
வகைக் கெழுவாவது t - ன் அந்த மதிப்புக்குப் பூச்சியமாக 
இல்லாதிருக்க வேண்டும் . 


இவ்வாறு சாதாரணப் 

புள்ளிகளால் மட்டுமே ஆன 
வரையின் வில் ( ஓர் இடைவெளியில் ஒழுங்காக ( smooth ) இருக் 

( 
கிறது எனப்படும் . 


துணை 


- 


1 எனும் துணை அளவியிலிருந்து u எனும் 
அளவிக்குச் சமன்பாட்டை மாற்ற , t = ; ( u ) எனும் தொடர்பைப் 
பயன்படுத்தலாம் . 


அப்போது asts எனும் இடைவெளி < u < B என 
மாறும் . 


இங்கு a ( d ) b = ( B ) . அல்லாமலும் இடைவெளியில் 
ஓ ( u ) > 0 எனவும் , ( u ) தொடர்ச்சியுடையதுமாக இருக்க 
வேண்டும் . 


[ p ( u ) < 0 என்றால் - ( u ) இறங்கு சார் பலனாகும் ; இடைவெளி 
B s u < 4 ஆகும் . ) 


dzz 


dy 


dx 


dz 


49 (w ) 42 


ஓ ( u ) at 


ஓ ( u ) 


du 


du 


dt 


ஒத்த மதிப்புக்குப் புள்ளி சாதாரணப் 


ஆனதால் ( u ) -ன் 
புள்ளியே யாகும் . 


= 


ஒரு திசையிலியின் 

...... வகைக்கெழு 


13 


இலக்கணங்களைக் கூறி 


( இவ்வாறு ஒழுங்கு வரையின் 
னோம் . ) 


1.7 வரையின் வெக்டர் சமன்பாடு 

மூன்று திசையிலிச் சமன்பாடுகளால் கூறுவதற்குப் பதிலாக 
வெக்டர் சமன்பாடு ஒன்றினால் மட்டும் கூற முடியும் . 


அதாவது மூன்று சமன்பாடுகளையும் தொகுத்து ஒரு சமன் 
பாடாகக் கூறுகிறோம் . 


புள்ளியின் நிலை வெக்டர் r என்றால் 

r = xi + yj + z k ஆகும் . 
ஆனால் x = x ( t ) , 

( t ) , < = z ( t ) ஆன தால் 
r எனும் வெக்டர் -ன் சார் பலனாகும் . 


2 = 2 ( 1 


. 


வரையின் சமன்பாடு r = r ( i ) என ஆகிறது . 


0 என்பது ஆதியாகவும் , P என்பது r நிலை வெக்டருள்ள 
வரையின் மேலுள்ள புள்ளியுமானால் 


OP = r ( t ) ஆகும் . 
1.8 வரையில் ஒரு புள்ளியில் உள்ள தொடு கோட்டு 

வெக்டர் ( Tangent Vector at a point on the curve ) 


A 


Ao 


r 


* 


. 


ro / 


Po 


படம் 1 . 


r = r ( t ) எனும் சமன் பாடு தரும் வரையில் t = t எனு 
மிடத்துள்ள புள்ளி P. ஆகுக . 


it + At எனுமிடத்து P.- க்கு அடுத்த புள்ளி P ஆகுக . 
[ a < t < b எனும் இடைவெளியைக் கொள்வோம் . ] 0 என்பது 
ஆதியாகுக . 


. 


14 


வெக்டர் நுண் கணிதம் 


. 0P . - 


OP . = r (t ) OP = r (t + Al ) = r ( 1 ) + AT 


P. P 
At 


}} 


Δ και 

i + 
At 


At 


j + 


k 
At 


t - t . ஆகும் போது 


dz 


d x 

1 + 
d t 


-- 


k 


a t 


வரையில் உள்ள சாதாரண புள்ளிகளில் மூன்று வகைக் 
கெழுக்களில் ஒன்றேனும் பூச்சியமல்லாது இருக்குமாதலால் 
T + 0 


: t – to எனும் போது P. P எனும் கோட்டின் எல்லை நிலை 

dr 
P. வழியாக எனும் வெக்டருக்கு இணையான கோடாகும் ;; 

d t 
ஆனால் , கோட்டின் எல்லை நிலை P , A , எனும் P.- ல் உள்ள தொடு 

dr 
கோடா தலால் எனும் வெக்டரை வரைக் ; P. 
d t 

எனும் 
புள்ளியில் உள்ள தொடு கோட்டு வெக்டர் ( T ingent Vector ) 
என வழங்கப்படுகிறது . 


r 


படத்தில் At > 0 . 

. 


--- 
= P.P. P.A 


என்பது 


P.P- ன் 


அதாவது 


நேரெண் 


மடங்காகும் 


( Postive multiple ) . 


At 


At < 0 என்றால் , 


P.P- ன் 


எ தி ரெண் மடங்காகும் . 


At 


P ; A- ன் திசை எதிர் மாறாகும் . எவ்வாறாயினும் P.A என்பதன் 


எல்லை நிலை t " > அதிகரிக்கும் - திசையில் உள்ள P.A , எனும் 
தொடு கோடாகும் . 


ஃ . 


d t 


dr 
r = r ( t ) எனும் வரையில் என்பது எல்லாச் சாதா 
ரணப் புள்ளிகளிலும் t அதிகரிக்கும் திசையில்உள்ள தொடு 
கேட்டு வெக்டராகும் . 


ஒரு திசையிலியின் ....... வ 

வகைக்கெழு 


151 


எடுத்துக்காட்டு : x = t + 1 y = At - 3 z = 21 -6t 


எனும் வரைக்கு t = 2 எனுமிடத்துள்ள தொடு கோட்டின் 
சமன்பாட்டைக் காண்க . 


[ a எனும் நிலை வெக்டர் உள்ள ஒரு புள்ளி வழி b எனும் 
வெக்டருக்கு இணையாகவுள்ள நேர்கோட்டின் சமன்பாடு 
r - a = A b ஆகும் . A என்பது துணை அளவி ( Parameter ) , ]) 
இதைப் பயன் படுத்துவோம் . 


. 


t = 2 எனும் இடத்துள்ள புள்ளி ( 5 , 5 -- 4 ) ஆகும் . 
அதாவது அதன் நிலை வெக்டர் a = 5 + 5j - 4k . 

dr 
தொடு கோட்டுக்கு இணை வெக்டர் ( t = 2 எனுமிடத்து ) 

dt 


dr 


dy 


dz 


da 

i + 
di dt 


j + 


k 


dt 


21 + 4 j + (41 - 6 ) k 


t = 2 என்றால் , 1 

4r = = 4i + 4 j + 2 k . 


.. 


.. 


( xi + y + zk ) - ( 5 + 5j - 4k = ( 41+ 4 j + 2k ) 


- 


* 

- 5 
4 

4 
கோட்டின் சமன்பாடாகும் . 



* 


2 + 4 

2 


என்பது தொடு 


( குறிப்பு : மேலே 

விரிவாக 

வழி எழுதியுள்ளோம் . 
சடன் பிரிவுகள் t = 2 எனுமிடத்து ( 4 , 4 , 2 ) ஆகவே x -- 5 , 
dt 
1 - 5 , z + 4 இதன் மடங்குகள் . 


5 


- 5 


> 


2 + 4 

என எழுதலாம் . ] 
2 


1 


4 


1.9 . அலகுத் தொடு கோட்டு வெக்டர் . ( Unit Tangent 

Vector ) 
வரையின் சமன்பாடு ty எனும் 

r ( 1) ஆகுக . t = a எனும் மதிப்பு தரும் எனும் 
நிலை வெக்டருடைய வரைமேல் உள்ள புள்ளி A - லிருந்து 


துணை 


அளவியில் 


T 


a 


16 


வெக்டர் நுண் கணிதம் 


r எனும் நிலை வெக்டர் தரும் P எனும் புள்ளிக்கு வரையின் நீளம் 
5 ஆகுக . 


அப்போது 


S 


Vx ( t ) + (t ) - 2 (1 ) dt 


- [ 0 + 50 
- 12 


dt 


(ast b ) 


( இது ஒழுங்கான வரையின் நீளத்தைத் தரும் சூத்திர 
மாகும் . தொகை நுண் கணிதத்தில் கூறப்பட்டுள்ளது . ) 


ds 
dt 


dr 


= 


| 


0 


dt 


: s என்பது -ன் தொடர்ச்சியுறு சார்பல நகும் . ஆகவே , 
t ஐயும் 3 - ன் தலைகீழ்ச் சார்பலனாகக் கூறலாம் . 


. 


* r = r ( 1 ) என்பதை ‘ t -லிருந்து ( ) எனும் துணையள 
விக்குத் தொடர்ச்சியுறு சார்பலனாக மாற்ற முடியும் . 


r = r ( 9 ) ஆகுக . 


dr 
அப்போது 

என்பது தொடுகோட்டு வெக்டராகும் .. 


dr 


ds 


// 


| 


என்பதிலிருந்து 


ds 
ஆனால் , 
வருகிறது . 


dr 
ds 


1 


என 


dil 


ds 


ஒரு வரையின் சமன்பாட்டை , அதன்மேல் உள்ள ஒரு 
புள்ளியிலிருந்துள்ள , வரை வழித் தூரம் ஐத் துணையளவியாகக் 
கொண்டு சமன்பாட்டை r = r ( s ) எனக் கூறினால் , 
dr 

என்பது அலகுத் தொடு கோட்டு வெக்டர் ( Unit Tangent 
ds 
Vector ) ஆகும் . இதை T எனக் குறிப்போம் ( t எனவும் சில 
நூல்களில் குறிப்பது வழக்கம் ) . 


IN 


ஒரு திசையிலியின் ...... வகைக்கெழு 


17 


குறிப்பு : P. எனுமிடத்து P. P என்பது நாண் ஆகுக . 


P. P = Ar ஆகுக . P. P எனும் வில்லின் நீளம் A s ஆகுக . 


IATI = 14 


AS 


dr 
As + ( ) ஆகும்போது இதன் எல்லை = 1 ஆகவே ஒரு 

ds 
நாணின் நீளத்திற்கும் , அது தாங்கும் வில்லின் நீளத்திற்கும் 
உள்ள விகிதம் , வில்லின் நீளம் ) வை அணுகும்போது 1 ஐ 
அணுகும் . 


[ அதாவது முதற்படி நுண் எண்களை மட்டும் கொண்டால் 
சிறு வில்லின் நீளம் , நாணின் நீளமாகும் . ) 


1.10 . 


அலகுத் தொடுகோட்டின் திசைக்கோணங்கள் ; 


= x i + y i + z k 


dx 


dz 


T - 


= 


dr 
ds 


-- 


dy 
i + 

ds 


k 


j + 


ds 


ds 


Ti 


dx 
ds 


Tj = 


dy 
ds 


dz 
T R = 1 


.. T- ன் திசைக் கோசைன்கள் அதாவது , j , R திசை 
களுடன் T எனும் திசை ஏற்படுத்தும் 

கோணங்களின் 
கோசைன் விகிதங்கள் முறையே 

dx dy dz 

ds 


குறிப்பு 1. R எனும் அலகு வெக்டரைக் கொள்வோம் . 


| Ri = 1 ஆனால் திசை மாறலாம் . திசையைக் கோணத்தில் 
ரேடியன் அளவையில் சொன்னால் R என்பது 10 என்பதன் 
சார்பலனாகும் . r = R ( 0 ) என்பது ஆதியை மையமாகவும் , 
அலகு ஆரமுள்ள வட்டமாகும் . 


வில்லின் 


நீளத்தை 


8 = 0 எனும் இடத்திலிருந்து 
அளந்தால் , நீளம் s = 0 ஆகும் . 

வெ.நு. - 2 


18 


வெக்டர் நுண்கணிதம் 


R 


dR 
dg 


dR 
0 ஆனதால் , 


r 


எனும் வெக்டருக்குக் 


de ) | 


dR 
குத்தாகும் . = P என்றால் , 

dg 


P = R ( 


= R 10 + 


+ ) 


dP 
do 


R ( 9 + x ) = - R என வரும் . 


குறிப்பு 2 . 

ஒரு 

சமதள வரையை அதன் கோண தூரக் 
கூறுகளில் ( Polar Coordinates) r = f ( a ) என்போம் . 


T 


வெக்டர் சமன்பாட்டில் 
r = r R ( C ) எனலாம் . 


P 


( 9 திசையில் R அலகு வெக்டர் ) . 


P 


S ஐச் சார்ந்த வகைக் கெழு 


காண : 


R 


T 


dr 
ds 


rdR do 
R ( 6 ) + 
ds 

dgids 


படம் 2 . 


dr 
ds 


r do 
+ R. 

ds 


P 


!! 


. R T = 


dr 
ds 


|| 


P. T = 


do 
ds 


|| 


. ( i ) புள்ளிக்குள்ள ஆரைக்கும் , தொடுகோடு 

dr 
கோட்டுக்கு மிடையேயுள்ள கோணம் என்றால் cos - 

ds 


( ii ) - புள்ளியில் ஆரையின் குத்துக் கோட்டிற்கும் , தொடு 
கோட்டிற்கு மிடையேயுள்ள கோணத்தின் கோசைன் விகிதம் 


r do 
ds 

; அதாவது sin - 


i do 
ds 


ஒரு திசையிலியின் 

சயிலியின் ... 


வகைக்கெழு 


19 . 


1.11 . முக்கிய செங்கோடும் , வரையின் வளைவும் ( Principal 

normal and Curvature ) 


( rectifiable 


வில்லின் நீளம் 

கணக்கிடமுடியும் வரை 
curve ) யின் சமன்பாடு = r ( s ) ஆகுக . 


P வரையில் ஒரு புள்ளியானால் , 0 ஆதியானால் , 


OP = r ஆகும் . 


dr 
P - ல் = T என்பது அலகுத் தொடுகோட்டு வெக்டர் 

ds 
( Unit Tangent Vector ) . T - ன் நீளம் - அதாவது அளவு - 

dT 
மாறாதாகையால் என்பது T- க்குக் குத்தான வெக்டராகும் . 

ds 
dT 
P வழி , - எனும் வெக்டர் திசையில் உள்ள கோடு , வரைக்கு 
P- ல் உள்ள முக்கிய செங்கோடு எனப்படும் . 


(வரை முப்பரிமாண வெளியில் அமைந்துள்ளது . P வழி 
T- க்குக் குத்தாக ஒரு சம தளம் உள்ளது . இத் தளத்தில் 
அமையும் கோடுகள் யாவையுமே செங்கோடுகள் எனலாம் . 

dT 
ஆனால் , திசையில் அமையும் செங்கோட்டைத் தலையாய 

ds 
செங்கோடு அல்லது முக்கிய செங்கோடு ( Principal Normal ) 
என்கிறோம் . ) முக்கிய செங்கோட்டுத் திசையில் 
அலகு வெக்டரை N எனக் குறிப்போம் ( n எனவும் குறிப்பது 
வழக்கம் ) . அப்போது , 


உள்ள 


dT 


== 


Ke 


ds 


இங்கு ட் (இதை ‘ கப்பா ) என வாசிக்கவும் K எனும் 
எழுத்துக்கேற்ப கிரேக்க எழுத்தாகும் ] நேர்த்திசையிலி 
எண்ணாகும் ( non negative scalar ) . இது வரையின் வளைவு ? 
( Curvature ) எனப்படும் . [ Curvature என்பதை வாசிக்கும்போது 
முதல் சப்தம் K சப்தமா தலால் , K எனும் எழுத்தால் வளைவு 

1 
அளவு தரப்படுகிறது ) . 

KK 

= p என்றால் p [ இதை ரோ என 


20 


வெக்டர் நுண்கணிதம் 


என்பது வளைவு ஆரம் ( Radius of curvature ) 


வாசிக்கவும் ) 
எனப்படும் . 


1-12 ஃப்ரெனெட் சூத்திரங்கள். ( Frenet s formula ) 

TXN எனும் வெக்டரை B எனக் குறிப்போம் . P எனும் 
புள்ளியில் T , N , B எனும் ஒன்றற்கொன்று குத்தான அலகு 
வெக்டர்கள் வலஞ்சுழி மரபை ஒட்டி ( Dextral or right handed 
rule ) அமைந்து P எனும் முனையைக்கொண்ட முப்பட்டை 
(( Trihedral ) யாகிறது . P வரையில் நகரும்போது இதுவும் 
நகருகிறது . P- ல் B எனும் வெக்டரின் திசையில் அமைந் 
துள்ள செங்கோட்டை இரட்டைச் செங்கோடு ( Binormal ) என் 
கிறோம் . இதன் திசையில் உள்ள B எனும் அலகு வெக்டர் 
" அலகு இரட்டைச் செங்கோடு ( Unit Binormal ) எனப்படும் . 


B அலகு வெக்டராதலால் 


dB 

( # 0 ஆனால் ) B-க்குக் குத்தாகும் . 
ds 


B = TXN ஆன தால் , 


dB 
ds 


d T 

TXIN 
X N + 

( ஆனால் 
ds 

ds 


dT 
ds 


HEN 


d T V = 0 ) ஃ 

4B = TY IN 


ds 


ds 


ds 


dB 

ஆனது T- க்கும் குத்தாகும் 
ds 


.. 


B- க்கும் T- க்கும் குத்தாகவுள்ள வெக்டர் N ஆகும் . 


d B , N- ன் மடங்காகும் . 
ds 


d B 
ds 


= 


-TN என்போம் . 


ஒரு திசையிலியின் 


வகைக்கெழு 


21 


[ T என்பதை டோ என வாசிக்கவும் . இது ஆங்கில 
எழுத்து T- க்கு ஒத்தது . ] T என்னும் திசையிலி P- ல் வரையின் 
முறுகினை ( Torsion ) அளப்பதாகும் . [ Torsion- முறுகு ) 


குறிப்பு : T > 0 என்றால் - 4,B- ன் திசை N- க்கு எதிராகும் . 


ds 


P வரையில் 1 அதிகரிக்கும் திசையில் நகரும்போது T ஐச் 
சுற்றி B , வலம்புரித் திருகு T திசையில் முன்னேறும்போது 
சுழல்வது போன்று சுழலும் . கீழே படம் பார்க்கவும் .. 


1 


N 


P 


T 


B 


படம் 3 . 


dN 
இப்போது என்ன என்பதைப் பார்ப்போம் . 

ds 


N 


BXT 


T , N , B என்பவை ஒன்றற்கொன்று 
குத்தான அலகு வெக்டர்களாதலால் ] 


IN 
ds 


dB 

d T 
X T + BK 
ds 

ds 


- TNX T + e B X N 


ஆனால் NX T = - B ; BX N = - T 


dN 
ds 


IN 


T B - R T 


சூத்திரங்களைத் தொகுத்துக் கூறுவோம் . 


]] 


d T 
ds 


EN 


22 


வெக்டர் நுண் கணிதம் 


IN 
ds 


= 


-T 


+ TB 


dB 
ds 


--TN 


இவை ஃப்ரெனட் சூத்திரங்கள் எனப்படும் . முப்பரிமாண 
வெளிவரைகளை ஆராய்வதில் அடிக்கடி பயன் படும் சூத்திரங் 
களாகும் . 


( 8 என்பது டார்போ ( Darboux ) வெக்டர் எனப்படும் .) 


8 = TT + KB ஆகும் . 
அப்போது ஃப்ரெனட் சூத்திரங்கள் கீழ்வருமாறு 
d T dN 

d B 
= 8x T 

8 X B 
ds ds 

ds 


8 X N 


என எளிதாகக் கவனம் பண்ணும் வகையில் அமைகின்றன .) 


குறிப்பு 1 : T , N அடக்கும் தளம் கொஞ்சும் தளம் 
( Osculating Plane ) அல்லது வளைவு தளம் ( Plane of Curvatvre ) 
எனப்படும் . 


1 


குறிப்பு 2 : 


என்பதை ச எனக் குறிப்பது வழக்கம் . 


T 


ச என்பதை முறுகு ஆரம் ( Raduis of Torsion ) என்பர் . 
* என்பது நேரெண்ணாகும் . நேர்கோட்டில் k = 0. * எதி 
ரெண்ணாகாது . ஆனால் T நேரெண்ணோ அல்லது எதிரெண் 
ணோவாக இருக்கலாம் . 


வரையின் 


எல்லா 


இடத்தும் 


குறிப்பு 3 : ஒரு 
என்றால் 

d B 

= 0 ஆகும் . 

ds 
வெக்டர் . 


, B திசையிலும் அளவிலும் மாறாத 


ஆனால் B.T = 0 


dr 


B. 


0 


ds 


ஃ . B. ( r - r ) 


O 


ஒரு திசையிலியின் 


வகைக்கெழு 


23 


. 


B- க்குக் குத்தான தளத்தில் வரை அமைகிறது . அது 
சமதள வரையாகிறது . முறுகு இல்லாத வரைகள் 

சமதள 
வரைகளாகும் . 


1.13 . 


வளைவு , முறுகு இவற்றின் சூத்திரங்கள் வெக்டரில் 
r = r ( t ) எனும் வரைக்கு 


ir x r | 


K 


( ii ) T = 


r Xr. r 
Irxrl² 


எனக் காண்க . [ என்பது ஐச்சார்ந்த -ன் வகைக்கெழு ) 


dr ds 
ds du 


= T 


IT 
r = S T + s . 

ts 


S 


S T = scN 


ST + s N + 1255x + 5 ) N 

+ ( – eT + TB ) 
= ( s- * " ) T + ( 3sse + e ) N + seTB 
( i ) rxr = * e B 

: ii + r ) = | * | e ii = 1 ] 


B 


| r xr | 

Tri 


|| 


K . அல்லது 


Tri 


9 


| rxr | 


- 


( ii ) r xr . r = scB . r 


= 5 


r + r . r 


= T. 


Ir xri 
குறிப்பு : T. B இவற்றின் திசைகள் , x r என்பவற்றின் 
திசைகள் எனக் காண்கிறோம் . 


24 


வெக்டர் நுண்கணி தம் 


அதன் 


N = BX T அல்லது - TX B என்பதிலிருந்து 
திசை ( x 1 ) என்பதன் திசையாகும் . 


கணக்கு 1. x = 3 cost , y = 3 sin t , z = 4 t 


எனும் வரைக்கு ( a ) அலகுத் தொடு கோட்டு வெக்டர் ( 5 ) 
முக்கிய அலகுச் செங்கோடு - ( c ) வளைவு ( d ) இரட்டைச் 
செங்கோடு ( e ) முறுகு இவற்றைக் காண்க . 


( இந்த வரை வட்ட ஹெலிக்ஸ் என வழங்கப்படும் ) 


தீர்வு : 


r = 3 cost i + 3sin tj + 4 t k 


NH 


12000) 


-y 


C 


வட்ட ஹெலிக்ஸ் ( வட்ட உருளையின் மேலே அமையும் திருகு வரை ) 


3 sin t i + 3 cos / j + 4 k 


1 


r = -3 cost i - 3 sin ti 


r = 3sin ti - 3 cos t 


ds 


T = T * - ** - * + + 


t 


Y 


ds 
di 


di 
at 


벨 


= ( -- sin t) + (3cos t}" + 16 = 5 


. 


25 


ஒரு திசையிலியின் ...... வகைக்கெழு 


.. 


T = 1 { - 3sinti + 3 cos t j + 4 k } 


= N = T - TAT 


k 


ds 


dT 

} 
= } { - 3 cost i - 3 sin t j } 
as 


11 


5 


dt 


dT 


* { 


cos t i - 3 sin t j } 


ds 


d T 


3 
25 


// 


1 

v9 cos / + ) sin t 
25 


ஃ . 


C 


ஃ N 


25 1 
325 

{ - 3 cost i - 3 sin t j } = { - cost j + sin t j } 


B = T XN 


= { - : sin ti + : cos t j + $ k } 


X { - cost i - sintj + 0k } 


= * sint i -- + cost j + * k 


ds 


dB 


= 


- TN 


dB 
ds 


d - B 
dt 


-- 


ds 


dt 


d B 


1 { 4 

cos t i + 4 sin.tj } 
25 


|]] 


- T ( -cost i – sin t j ) 


ds 


ஃ . T 


-- 


4 
25 


மாற்று வழி : 

[ k , T மட்டும் காண அவற்றின் சூத்திரங்களைப் 
படுத்தலாம் . 


பயன் 


| rxr | 


KC 


| r 


| 


8 


-- 


26 


வெக்டர் நுண்கணிதம் 


T 


= 


txr . " 
ir xris 


இவற்றைப் பயன்படுத்திச் சரி பார்ப்போம் . 


[ வெக்டர்களை 

அதன் 

பிரிவுகளாக எழுதும் போது , 
r = x i + y j + zk என எழுதுவதற்குப் பதிலாக r = [ x , y , z , ] 
என வரிசை அணியாக ( Row matrix ) எழுதுவோம் . இதனால் 
j , j , k என்பவற்றை மீண்டும் மீண்டும் எழுதுவது தவிர்க்கப் 
படும் ) . 


{ 3 cos t , 3sin t 4 t } 


r = { - 3 sin t , 3 cos t , 4 } 


r = { - cos t , -- 3sin t , 0 } 


{ sin t , - 3 cos t , 0 } 


:: ir 

| r | = 19 sint + 9 cos t + 16 = 5 . 


rxr = { 12 sin t , - 12 cos t , a } 





. 


ir xri 


1144 sin 2 + 144 cos 2/ + 8 = 15 


. 


11 


15 
125 


= 


Irx i 
Iris 


3 
25 


KC 


rxrr= 36 


rxrxE 


== 


36 
15 X 15 


== 


4 
25 


T 


2 


| rxr1 


ஒரு திசையிலியின் ...... வகைக்கெழு 


27 


கணக்கு ( 1 ) குறிப்பிலிருந்து T- ன் திசை r என்பதாகும் . 


ஃ T = } - 3 sin 1 , 3 cos t , 4 } 


B- ன் திசை r X r என்பதன் திசை 


ஃ 


B = 


* { 12 sint , - 12 cos 1 , 9 ) 


அல்லது B = } { 4 si : nt , - 4 ( ns t , 3 } 


NN = - TX B என்பதால் 


ஃ . N 

N 


= 


5, { 25 cos 1 , 25 sin 10 ) 


N 


= 


{ cost , sin t , 0 } 


கணக்கு 2 : 


t 


x = 2 y = 


= 


= 


எனும் முறுகிய முப்படி வரைக்கு 


( Twisted cubic ) 


t = 1 எனுமிடத்து T , N , B , K , - இவற்றைக் காணவும் 
இவற்றுடன் கொஞ்சும் தளத்தின் சமன் பாடு காணவும் . 


தீர்வு : 


வரையின் சமன்பாடு r = r ( 1 ) = { 21 , ? , } 


: / = {2 , 2! t " } 


= { 0 , 2 , 21 } 

, , 


r = { 0 , 0 , 2 } 


1 


. 


28 


/ 


\ r = 1/p | 

வெக்டர் நுண் கணிதம் 
ஃ . 1 = 1 எனுமிடத்து r = { 2 , 2 , 1 } 

{ 2 , 2 , 1 } . Ir ! 

r = 3 
" = { 0 , 2 , 2 } 

r = { 0 , 0 , 2 } 
: rxr = { 2 , - 4 , 4} : | 

| rxr | = 6 
: T = } { 2 , 2 , 1 } B = ! { 2 , - 4 , 4 } = 1 { 1 , - 2 , 2 } 
. B = } { 1 , - 2 , 2 } 
: N = - } { 6 - 3 - 6 } = 1 { -2 , 1 , 2 } 
ir xil 
6 2 

rxr . 

2 
27 

36 

|rxr| 
கொஞ்சும் தளத்தின் செங்கோடு B ஆகும் . அது ( 2 , 1 , 3 ) 
எனும் புள்ளி வழி ( 1 , -- 2 , 2 ) எனும் கோட்டிற்குக் குத்தாக 
உள்ளது . 

அதன் சமன்பாடு ( x - 2 ) - 2 | y - 11 ) + 2 ( 3-4 ) = (0) 
ஆகும் . 

[ a எனும் நிலைவெக்டர் உடைய புள்ளி p எனும் வெக்ட 
ருக்குக் குத்துத் தளத்தின் சமன்பாடு ( r - a } . p = 0 ] 

பயிற்சி 2 
கீழ்வரும் வரைகளுக்கு ( i ) வளையாரம் - ( ii ) 

p முறுகு T 
காணலாம் . 

( 1 + 2t2 ) 
1. ( i ) x = t 

2 


8 


== 


= 


|| 


T 


> 


K 


// 


வO 


1 
. 


2 


|Iris 





ஒரு திசையிலியின் ......... வகைக்கெழு 


29 


a + 22 


( ii ) 


x = d cost 


y = a sint z = bt . 


-- 


+ ) 


T = bla + 5 


( iii ) 


x = a ( 3t - 1 ) ) = 3 at- 2 = a ( 3 +1 ) 

1 
K ==3a ( 1 + t ) 


[ == r = 3 [ + ] 


2. மேற் கணக்கில் ( i) - ல் உள்ள வரைக்கு t = 1 எனு 
மிடத்து T , N , B காண்க . 


t 


3. x = 4 


-t 
y = e 


< = 2 t எனும் வரையில் 


e = -- T = < 2 ( c + } எனக் காண்க . 


11 


21 +1 


t 


4 . 


y = 


Z = t + 2 


t - 1 


எனும் வரைக்கு t எனும் புள்ளியில் 

முறு கைக் காண்க . 
விடையிலிருந்து தெரிவது என்ன ? 


[T = 0 , வரை சமதளத்தில் உள்ளது . அதன் சமன் பாடு 
- x - 31 + 3z = 5 ] . 


5. x - 3 cos t , y = 3 sin f ; z = 4t எனும் வரைக்கு t = x எனும் 
இடத்து , ( i ) தொடு கோட்டு வெக்டர் ( ii ) முக்கிய செங் 
கோட்டு வெக்டர் ( iii ) இரட்டைச் செங்கோட்டு வெக்டர் 
இவற்றின் சமன்பாடு காண்க . 


[ r = ro + AT .; r = r + AN . r = ro + A B. 
என்பவை முறையே வெக்டர் சமன்பாடுகள் ) 


(விடை தொடுகோடு : 


3 ; ) 


11 


-3t , z = 4 x + 4t 


முக்கிய செங்கோடு : 


3 + y = 4 * z = 0 


இரட்டைச் செங்கோடு : 


- 


3 ; } | 


47+ 4t z = xt] 


6 , ஒரு வளை வரையின் ஏதேனும் புள்ளியில் உள்ள t எனும் 
அலகுத் தொடுகோட்டு வெக்டரும் 1 எனும் முக்கிய செங் 


30 


வெக்டர் நுண்கணி தம் 


கோட்டு வெக்டரும் முறையே ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டுடன் 
g , ¢ எனும் கோணச் சாய்வில் இருந்தால் 


sin gd a 
sin o do 


111 


-- என நிறுவுக . 


T 


1.14 சமதள வரைகள் : ஒரு வரைக்கு முறுகு T = 0 
என்றால் அந்த வரை ஒரு தளத்தில் அமைய வேண்டும் எனக் 
கூறினோம் . பக்கம் 22 , குறிப்பு 3. ] 


T 


அப்போது 

KN dN 

cT B என்பது தளத் 
ds ds 

dN 
திற்குக் குத்தான நிலை வெக்டர் . 

LT + TB 

ds 
எனும் ஃப்ரெனட் சூத்திரத்தில் T = () என்பதைப் பதிலிட 
வருகிறது ) . 


( 


வரையின் வளைவு : தளத்தில் உள்ள 

ஏதேனும் ஒரு 
கோடு 0X உடன் P- ல் உள்ள தொடுகோட்டு வெக்டர் T , 


1 


Y 


புடம் 5 . 


கோண 

சாய்வில் உள்ளது என்போம் . ( அதிகரிக்க , 
அதிகரிக்கும்படி இருக்க வேண்டும் . ) 


T d4 


d 

T 
ds 


dets as 


d | 


= N 

N ( பக்கம் 17 


ஆனால் T அலகு வெக்டராதலால் 

ds 
குறிப்பு 1 பார்க்கவும் . ) 


C 


+ ) 
ஒரு திசையிலியின் ...... வகைக்கெழு 

31 
dT ds 
.N 

= cN 
ds 

ds 
ds 

ds 
அல்லது p = 

( i ) 
ds 

des 
( சமதள வரையில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியி 
லிருந்து P எனும் புள்ளிக்குள்ள வில்லின் நீளம் - ஆகவும் , 
P- ல் உள்ள தொடுகோடு , ஏதேனும் ஒரு நிலைக் கோட்டுடன் 
* கோணச் சாய்விலும் இருந்து வரையின் சமன்பாடு = f ( 4 ) 
என்று தரப்பட்டால் அது வரையின் ‘ வில் திசைக் கூறுச் 
சமன்பாடு ( intrnisic equation ) எனப்படும் . எடுத்துக் காட்டாக 
கயிற்று வளை ( Catenary ) யின் வில் திசைக் கூறுச் சமன்பாடு 
F = c tall . 
உருள் வளை ( Cycloid ) யின் சமன்பாடு s = 4 c tan 

ds 
இவற்றின் 

வளைவு 

எனும் சூத்திரத்தால் தரப்படு 

ds 
கிறது . ) 
வளை வின் மற்ற இரு சூத்திரங்கள் 

ஒரு சமதள வரையின் சமன்பாடு துணை அளவியில் 
( i ) x = x ( t ) y = y ( 1 ) எனத் தரப்பட்டால் 
[ x , y , 0 ] r = 
= [ x , ) , 0 ] 

[ x | 0 ] 
: | x 

= [0 0 , y * ] 
: / + x ! -T ;; - ; || 
| xr | = | x ; - x ;" | 

( x + 2 ) 

3 
TI ( * + * ) 


r 


r 


( ii ) 3 - f ( x ) என நேரடியாகக் கார்டீசியக் கூறுகளில் 
தரப்பட்டால் இதை , 


32 


வெக்டர் நுண்கணிதம் 


x = t ) = f ( t ) என துணை அளவியில் கூறலாம் . 


. 


ஃ x = 1 

x = 1 y = f ( t ) = f ( x ) = ) 


, 


0 


தே போல ) = 


K 


|| 





> 


( 1 + y ) ) 


--- 


(2 ) ) 


dy ) 
dx , 


11 


d ? Y 


dx 


1.15 . கோண தூர 

உறுப்புகளில் வளை வின் சூத்திரம் 
( Curvature in Polar Coordinates) 

f ( a ) என்பது வரையின் சமன்பாடு ஆகுக . 0 என்பது 
ஆதியாகவும் , P ( r , G ) வரையில் புள்ளியுமாகுக . 0P திசையில் 
அலகு வெக்டர் . ன் 

R ஆகுக . 0 - வுக்கு P- ன் நிலைவெக்டர் 
r என்றால் , சமன்பாடு வெக்டரில் r = r R ( O ) என எழுதலாம் . 

dR 
do 

எனும் வெக்டர் P எனும் R- க்குத்தான அலகு வெக்ட 
ராகும் ( பக்கம் 17 குறிப்பு 1 ] 


* = r R + r P 


r = ( r - 1 ) R + 2 iP 


ஃ 


| | | = [ v * + *) 
x ; - | 2i +r- 
2 + + + - // = r + 27 - 

( r + + ) 


ஃவ 
வளைவு 


을 


( r + ? ) 


2. சரிவு , பாய்வு , சுழல் 


( Gradient , Divergence, Curl ) 


I சரிவு 


2.1 . தலப் பரப்புகள் அல்லது தலங்கள் ( Surfaces ) 

முப்பரிமாண வெளியில் ‘ வரை ( curve ) என புள்ளித் 
தொகுதியை ஆராய்ந்தோம் , புள்ளிகளின் x , y , 2 கூறுகள் ஒரு 
துணை அளவி ( 1 ) -ன் சார்பலனானால் , ( மாறும்போது வரும் 
புள்ளித் தொகுதி வரை எனப்படும் என்று கூறினோம் . 

புள்ளிகளின் x , y , z கூறுகள் ஒவ்வொன்றும் இரண்டு துணை 
அளவிகளின் ( u , I என்போம் ) சார்பலன்களானால் , அவற்றின் 
மதிப்புகள் மாறுந்தோறும் வரும் புள்ளித் தொகுதி தலப்பரப்பு 
அல்லது சுருக்கமாகத் தலம் (surfaces ) எனப்படும் . 


x = x (u , I ) ) = y ( u , I ) z = z ( u , I ) எனும் சமன் 
பாடுகள் ஒரு தலத்தின் பொதுச் சமன்பாடாகும் . 


( மூன்று சமன்பாடுகளிலிருந்து இரண்டு மாறிகளை விடுவிக்க 
( eliminating ) x , y , z- ல் ஒரு சமன்பாடு வரும் . ஆகவே 
தலத்தை f ( x , y , z ) = 0 எனவோ அல்லது z = f ( x , y ) 
எனவோ கூறலாம் . இதைத் துணை அளவியில் கூற 


* = u ) = 1 z = f ( u , 3 ) என மாற்றலாம் . ) 
x = x ( a , ) y = ) ( u , 3 ) z = z ( u , x ) என்பதில் ! , I மாறிகள் . 
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடைவெளியில் 

மா ,பலாம் . 
a < u < b . p < u < q என இடைவெளிகளைக் கூறலாம் , 

வெ.நு. - 3 


| 


எனும் 


அணிக் 


( xy ) / 
34 

வெக்டர் நுண்கணிதம் 
ஒவ்வொரு புள்ளிக்கு மென ஒரே திட்டமான u , -ன் மதிப்பும் , 
1 , 3 , ஒரு மதிப்புக்கென ஒரே புள்ளியும் அமையும் . இவற்றிற் 
கேற்பப் புள்ளிகள் 

அமையும் தலத்தின் பாகத்தைத் 
தலப்பிரதேசம் ( Region of the Surface ) எனக்கூறலாம் . 

ax 
[ சில குறியீடுகள் : ( i ) என்பதை xu எனக் குறிப்போம் 

au 

OF 
Fx 

என்ற பகுதி 

2X 
வகைக் கெழு ( Partial derivative ) வையும் குறிக்கும் . 
a ( y , z ) 

Yu Yu 
( ii ) 

என்பது 
3 ( u :) 
கோவையைக் குறிக்கும் . ) 
2.2 . தலத்தில் சாதாரணப் புள்ளிகள் ( Regular points or 

ordinary points on the surface ) 
x = x ( u , I ) , ) = y ( u , ) , z = z ( u , ) 

என்பது 
தலத்தின் சமன்பாடாகுக . 

a ( z , x ) 

( 0 x , y ) 
B 

C 
ப 

ô ( w , u ) 8 ( u , I ) 
ஆகுக . u , -ன் எந்த மதிப்புக்கு A , B , C மூன்றில் ஒன்றாவது 
பூச்சியமல்லாது இருக்கிறதோ , அத்தகைய மதிப்புகள் தரும் 
தலத்தின் புள்ளி சாதாரண புள்ளி எனப்படும் . 

xu yu Zu 
அதாவது 

என்ற அணி இரண்டாவது படியாக 
( Rank two ) இருக்கவேண்டும் . மூன்றும் பூச்சியமாகும் புள்ளி 
சிறப்புப் புள்ளிகள் அல்லது தனிப் புள்ளிகள் ( Singular points ) 
எனப்படும் . 


8 ( ) , z ) 
A = 
= 

3 ( u , 


2.3 . தலத்தின் வெக்டர் சமன்பாடு : தலத்தின் சமன் 
பாட்டைக் கார் டீசியின் கூறுகளின் இரண்டு துணை அளவிகளின் 
மூன்று சமன்பாடுகளாகக் கூறுவதைத் தொகுத்து ஒரு வெக்டர் 
சமன்பாடாகக் கூறலாம் . 


r = r ( u , d ) என்பது தலத்தின் வெக்டர் சமன்பாடாகும் . 


சரிவு , பாய்வு , சுழல் 


35 


r = r ( a , ) என்பதில் மாறிலி எண் ஆனால் , ஒரே துணை 
அளவி மட்டும் உள்ளது . அப்போது இந்தச் சமன்பாடு , மேற் 
சொன்ன தலத்தில் அமையும் ஒரு வரையை ( curve) க் குறிக்கும் . 


இது போன்று r = r (u , I ) என்பது தலத்தில் அமையும் மற் 
றொரு வரையைக் குறிக்கும் . 


இவை u = a , I = b தரும் புள்ளி வழி [ x = x { a , b ) , y = } ( a , b ) , 
z = z ( a , b ) என்னும் புள்ளி ] ச் செல்லும் இரு வரைகளாகும் . இவற் 
றைத் தலத்தில் u = a , v = > தரும் புள்ளி வழிச் செல்லும் துணை 
அளவி வரைகள் ( Parametric curve ) எனப்படும் . 


இவற்றின் தொடு கோட்டு வெக்டர்கள் ru , rv ஆகும் . 
சாதாரணப் புள்ளியில் ruXrv * 0 . ஆகவே , தொடு கோடுகள் 
இணையல்ல . ஆகவே ruXrv எனும் செங்கேட்டு வெக்டரைத் 
தரும் . தலத்தில் ஒவ்வொரு சாதாரணப் புள்ளியிலும் ஒரே ஒரு 
செங்கோடு ( normal ) உள்ளது எனக் காண்கிறோம் . 


எடுத்துக்காட்டு : 


Xa sin u cos v 


y = a sin u sin v 


2 = d cos 


எனும் சமன்பாடுகள் x + y + z = a எனும் கோளப் பரப் 
பைத் தருகிறது . 


u = G , v = p என்பவை முறையே அட்ச ரேகைகளையும் , 
நெடுங் கோடுகள் அல்லது தீர்க்க ரேகைகளையும் தருகின்றன . 


ruxry என்பதைக் கீழ்வரும் அணியிலிருந்து காணலாம் . 
அதாவது . 


a sin 


(** ) -( 


a cos u cos I , a cos u sin , 

a sin u sin v a sin u cos u 


a ") 


. ru X ry 

= a sin u [ cos u sin v , sin u , sin v , cos v ] 
இந்த வெக்டர் ( u , I ) க்குள்ள ஆரதிசை என்பதைக் காணலாம் ; 
அதாவது கோளப் பரப்பின் செங்கோடு என்பது புலனாகிறது . 
[ u = 0 , 0 = 0 எனும்போது ru xr , = 0 என்றாலும் , இங்கும் 
செங்கோடு துருவத்திற்குள்ள ஆரம் என அறியலாம் . ) 


36 


வெக்டர் நுண்கணிதம் 


2.4 . சரிவு ( Gradient ) 

தலத்தின் சமன்பாட்டை F ( x , y , z ) = 0 எனவும் கூறலாம் 
என்று கண்டோம் : 


( 1 ) x = x ( t ) , y = y ( t ) , z = z ( t ) எனும் ( t ) ன் சார் பலன் 
கள் ( 1 ) -ன் ஒவ்வொரு மதிப்புக்கும் - எல்லா மதிப்புக்களுக்கும் 
( identically ) - F ( x , y , z ) = 0 எனும் சமன்பாட்டிற்குப் பொருந் 
தட்டும் . அப்போது இந்த மூன்று சமன்பாடுகள் P ( t ) எனும் 
புள்ளி வழி முற்றிலும் தலத்தில் அமையும் வரையைத் தரும் 
பிரதியிட்டு t ஐச் சார்ந்த வகைக் கெழுகாண , 


( 2 ) Fx xt + F , yt + F , 2 = 0 என வருகிறது . 

dx 
Fx 

; xt = ai இது போன்று ஏனையவையும் . ) ஆனால் , 

ax 
( x ; } : z ; ) மேற்கூறிய வரைக்கு P ( t ) எனும் புள்ளியில் உள்ள 
தொடுகோட்டு வெக்டராகும் . 


( 2 ) ஆவது சமன்பாட்டை 


( Fx i + F , j + F , k ) . ( xt i + y i + z k ) = 0 


என எழுதலாம் . 


ஃ ( Fx F , F , ) எனும் வெக்டர் ( x / , ) , 2 ) எனும் வெக்டருக் 
குக் குத்தாகும் . இவ்வாறு ( Fx , F ) , F ,) 

எனும் வெக்டர் 
P ( ! ) எனும் புள்ளி வழி தலத்தில் அமையும் எல்லா வரை 
களுக்கும் குத்தாகும் . அதாவது இந்த வெக்டர் F ( x , y , z ) = 0 
தரும் தலத்திற்கே செங்கோடு ஆகும் . 





F ( x , y , z ) = C எனும் சமன் பாட்டில் C மாற பலவேறு 
தலங்கள் வருகின்றன . இவை யாவற்றிற்கும் [ Fx Fy Fz ] 
செங்கோடாகிறது } . 


( Fx , Fy , Fz ) எனும் வெக்டரை அதாவது , 


a F O F a F 
ax i + ayi + 32 

k எனும் வெக்டரை V F என 
குறிப்பது வழக்கம் . ( 7 என்பதை டெல் என வாசிக்கவும் . ) 

2 a a 

a 
இதை 

i + 
+ j 

+ k F எனவும் 
ay 

a Z 


எழுதலாம் . 


1 


31 


சரிவு , பாய்வு , சுழல் 


+ k 


a 

3 
அப்போது 

செயலி 
+ 

என்பது 

ஒரு 
3 ) 

a 7 
d 
யாகும் . 

என்பதைச் செயலி என்று இதை D எனவும் 

dx 
குறிக்கலாம் என்பதைச் சாதாரண நுண்கணிதத்தில் வாசித் 
திருக்கலாம் . ) 


( 


V F எனும் வெக்டர் F ( x , ) , 2 )-ன் சரிவு ( Gradient ) 
எனப்படும் . இதைச் சரிவு F ” என வாசிக்கவும் . 


2.5 . தலத்தின் தொடுதளச் சமன்பாடு ( Equation of Tangent 

Plane to a surface ) 


F ( x , y , z ) = 0 என்பது தளத்தின் சமன்பாடாகுக . 


R , ( x . } zo ) அதில் ஒரு புள்ளியாகுக . அதன் நிலை வெக்டர் 
ro எனலாம் (r = x i + j + zo k ) . P ( x , y , z ) தொடு தளத் 
தில் ஏதேனும் புள்ளியாகுக . அதன் நிலை வெக்டர் r எனலாம் . 
( r = x i + y j + z k ) . A F என்பது R. ல் செங்கோடு ; R. P 
எனும் வெக்டருக்குக் குத்தாகும் ( P- ன் எல்லா நிலைகட்கும் ) . 


தொடு தளத்தின் 


ஃ ( r - ra) . ( V F ) . = 0 என்பது 
வெக்டர் சமன்பாடாகிறது , 


இது (x- * ) ( Fx ) + ( 1 -1 ) ( F ) . + ( z - 2 ) ( F ) . = 0 
எனவாகிறது . 


= ++ 


- 1 = 0 


எடுத்துக்காட்டு : F ( x , y , z ) = 
என்றால் ( x 1. 2 ) -ல் தொடுதளம் , 


( x - x ) 


0 


( * ) + ( ;-) ) (2 ) 
3. ( 3 :) = (z-3 ) 

- ) ( 23 ) 
** +27 + * - * + + 


= 1 


. 


38 


வெக்டர் நுண்கணிதம் 


F , g 6T6T6001 X , Y , 2-60 96 FT WOU GOT SOT ITO 


( i ) V ( F + g ) = VP + v g 


( ii ) V Fg 


E FV g + g V F. 


( iii ) V 


gVF - Fog 

( 8 + 0 ) . 


தீர்வு 


( ) V ( F + 8 ) = ( o + on 1+ x)<F+ 

( 8 ) 


+ 
نوه 


a ( F + g ) 

a X 


oto i 


a ( F + g ) 

o y 


a ( F + g ) 

az 


11 


tk 


a F 


2 g 


ау 


+ 1 + 1 

the time 
- lifti ** **) 

+ + + ) 8 


F 


- AF + vg 


( ii ) A ( Fg ) 


( vene + j + i , * 

+ k ) ( F 8 ) 
ಶಿ ) + j ಶಿಕ್ಷಣ 


OF g ) + k 


= 


OF g ) 

a z 


சரிவு , பாய்வு , சுழல் 


39 


1 


ok 
+ g 


+ k F 


- 1[ ** + ** ) + i ( * + 

k (F +8 % ) 
< F (10+ + k mi?) 
+ * ( toje to 

tk ) 


... 


V ( F g ) = FV g + gVF 


F 


( iii) V 


( * ) - ( + 0 + 


az 


& OF 


a g 


F 


ox 


ах 


0 
2x 


Og 


g OF 

Oy 


( 9) 


F 

ay 
g 


g OF 


og 


F 


F 


az 


az 


а 
az 


( 


g 


gº 


இவற்றை வலது பக்கத்தில் பிரதியிட்டுச் சுருக்க . 


OF 

Ôz 


08 
i oz 


ag 


- ( 1 ) - $ {comment take 

- Flig 
eż { 807 – FV8 }; 


og 
az 


tk 


Sozl 


2x 


gVF - Fºg 

ga 


40 


வெக்டர் நுண்கணிதம் 


2.6 . புள்ளிச்சார் பலன் ( Point function ) 


பொருள் தொகுதிகளின் சில பண்புகள் , அத் தொகுதி 
யின் இடத்திற்கு இடம் மாறுபடும் . சூடு பெறும் ஒரு பொருள் 
தொகுதியில் வெப்ப நிலை அத்தொகுதியில் இடத்திற்கு இடம் 
மாறுபடும் இடத்தைப் புள்ளி எனலாம் . ஆகவே , வெப்ப நிலை 
புள்ளிச்சார் பலன் என்று கூறலாம் , வெப்ப நிலை அளவு 
( Temperature ) திசையிலியாகும் . ஆகவே வெப்ப நிலை திசை 
யிலிப் புள்ளிச்சார் 

புள்ளிச்சார் பலன் ( scalar point function ) எனக் 
கூறலாம் . இது போன்று நிலையாக இருக்கும் நீர்த் தொகுதி 
யில் அழுத்தமும் ( pressure ) திசையிலிப் புள்ளிச்சார் பலனாகும் . 
இதே போல வளி மண்டலத்திலும் அழுத்தம் திசையிலிச் சார் 
பலனாகும் . 


இயங்கும் நீர்த் தொகுதியில் நீரின் ஓட்ட வேகம் திசையும் 
அளவும் உடையதாகும் , நீர் மண்டலத்தில் ஒவ்வோரிடத்தில் 
ஒவ்வொரு விதமாக ஓட்ட வேகம் ( flow velocity ) இருக்கும் . 

வெக்டர் புள்ளிச்சார் பலன் { Vector point function ) 
எனப்படும் . 


சம மதிப்புத் தலங்கள் : ( Level surfaccs ) : முதலில் திசை 
யிலிப் புள்ளிச் சார் பலனை ஆராய்வோம் . புள்ளியின் கார்டீசியக் 
கூறுகள் ( x , y , z ) என்றால் ¢ ( x , y , z ) என ( x ,y , z )- ல் உள்ள 
மதிப்பைக் கூறுவோம் . 


- 


ஒரே மதிப்புடைய புள்ளித் தொகுதிகளின் - அதாவது மதிப்பு 
C , என்பதையுடைய புள்ளிகளின் கூறுகள் ( x ,y , z ) = c , எனும் 
சமன்பாட்டிற்கு ஒத்ததாகும் . ஆனால் இதுவோ ஒரு தலத்தைக் 
காட்டுகிறது . இத்தலம் சம மதிப்புத் தலம் ( Level surface ) 
எனப்படும் . இதே போல ( x , y , z ) = c , என்பது இன்னொரு சம 
மதிப்புத் தலத்தை தரும் . இத்தகைய சம தலப் பரப்புத் 
தலங்கள் ஒன்றையொன்று வெட்டாது . ஏனெனில் , அவை 
வெட்டினால் இரண்டு தலத்திற்கும் பொதுவான புள்ளிகள் 
இருக்கும் . அப்போது பொதுப் 

புள்ளியில் இரண்டு 
மதிப்புகள் வருகின்றன . ஆனால் 

ஒரு புள்ளிக்கு 

ஒரு 
மதிப்புதான் இருக்க முடியும் . ( ஒரு புள்ளியில் ஒரு வெப்ப 
நிலை தான் காண முடியும் அல்லது ஒரு அழுத்த மதிப்புதான் 
உள்ளது .) இதிலிருந்து இரண்டு சம மதிப்புத் தலங்களுக்கு 
ஒரு பொதுப் புள்ளியேனும் இருக்க முடியாது என்பது புலனா 


கிறது . 


சரிவு , பாய்வு , சுழல் 


41 


2.7 . திசை வகைக்கெழு ( Directional derivative ) 

ஒரு மண்டலத்தில் ( Region ) ஒரு புள்ளிக்கு ஒரே மதிப்பு 
என உள்ள திசையிலிப் புள்ளிச் சார் பலன் f ( x, y , z ) ஆகுக . 
P. என்ற புள்ளியின் கார் டீசியக் கூறுகள் ( x ,10 , z ) எனின் 
f ( x , y , z ) - ன் அலகு மதிப்பு f ( x ) zo . ) அந்தப் புள்ளி வழி 
e எனும் அலகு வெக்டர் திசையில் P.P எனும் நேர்கோட்டைக் 
கொள்வோம் . நேர் கோட்டின் 

திசைக் கோசைன்கள் 
cos , cos B , cos y ஆனால் e = i cos // + cos , B + k cosY 
அல்லது இதை ( cos d cos B cos y ) எனவும் குறிக்கலாம் . 


.. 


P.- ன் நிலை வெக்டர் r ஆனால் கோட்டின் சமன்பாடு 
F = f + 5e . இங்கு s = | P.P./ > 0 . ஆகவே துணை அளவியில் 
இதைக் கூற x = xs + s cos oly = y + s 
cos B 2 = Zo + s 

20 + S cosy எனவரும் . 
ஆகவே இந்தக் கோட்டின் மீதுள்ள 
புள்ளிகளில் ( x , y , z ) - ன் மதிப்பு ஐ மட் 

n 
டும் சார்ந்ததாகும் . 


S ஐச் 


சார்ந்த 


f ( x , y , z ) - ன் 
வகைக்கெழு 


Pole 


P 


af dz 


df_af dx af dy 

+ 

+ 
ds 

ay ds 
ஆகும் . 


2x ds 


azds 


[ என சாதாரண நுண் கணிதம் 
பயன்படுத்தப்படுகிறது ) . 


மற்றொன்று 
ஒருசம 
மதிப்புதலம் 


ஆனால் x = x + s cos - முதலியவற்றிலிருந்து 


dx 
ds 


COS o 


dy 
ds 


= cos B 


dz 
ds 


= cos y என வருகிறது . 


of 


df_of 

cos d + 
ax 


af 

cos B + COS Y 
00 

02 


ds 


ds 


fx cos + f , cos B + fz cos Y எனவும் எழுதலாம் .) 


ds 


இவைப் பொதுச் சமன்பாடு . ஆனால் fx , fr , f : - ன் மதிப் 
புகள் (1,10 , 2 ) 
( 10 , 0 , z ) எனும் 
எனும் புள்ளியில் 

உள்ளவை 

எனக் 


42 


வெக்டர் நுண்கணிதம் 


கொண்டால் , அப்போது 4 மதிப்பு 


P. எனும் புள்ளியில் 
e வெக்டர் திசையில் உள்ள திசை வகைக்கெழு ( Directional 
Derivatives ) எனப்படும் . 


cos d = e icos s = e j cos Y = e k ஆன தால் 


df 

= fr e i + fy e i + fz e k 
ds 


= 


e . (ifx + j f , + k fz ) 


== e . 


i 


ot + jot 

+ n 
Ox 

3x 


82) 


4 = e. 

= e . I f = | v f | cos ( v f , e ) 


ஆகவே f ( x , y , z ) - ன் சரிவின் 8 திசையில் உள்ள பிரிவு 
( Component in direction of e ) f ( x , y , z ) - ன் திசை வகைக்கெழு 
ஆகிறது . 


df 


குறிப்பு 1 : V f என்பது தலத்திற்குக் குத்து வெக்டர் 
என்பதைக் கண்டோம் . e Irrf ஆகும்போது = 0 ஆகிறது . 
ஆனால் இப்போது தொடு கோட்டு வெக்டராகும் . அதாவது 
புள்ளி தலத்தில் மாறும்போது f மாறுவதில்லை என்பதை 
உறுதியாக்குகிறது . 


df 


குறிப்பு 2 : -ன் அதிகபட்ச மதிப்பு V f- ன் திசையும் 

ds 
e- ன் திசையும் ஒன்றாகும்போது வருகிறது . [ V f , e இடையே 
உள்ள கோணம் ) ஆன தால் அதாவது e என்பது அலகுச் 
செங்கோடு n ஆகும் . 


திசை வகைக் கெழுவின் அதிகபட்ச மதிப்பு 


| vf | = n . If 


="1 ) ஆகும். 


சரிவு , பாய்வு , சுழல் 


43 


இதைச் செங்கோட்டு வகைக் கெழு ( normal derivative ) 
என்பர் . 


df 
ஃ Vf = n 

ஆகிறது . 


an 


ஆகவே தலத்தின் ஒவ்வொரு புள்ளியிலும் சரிவு Af புள்ளி 
குறிப்பிடப்படும் கார்டீசிய 

உறுப்புக்களைச் சார்ந்ததல்ல . 
தலத்தை மட்டும் பொருத்தது . ஆதியை மாற்றினாலும் 
அச்சுக்களை மாற்றினாலும் இரண்டையும் மாற்றினாலும் 
V f மாறாக் கணியமாக ( Invariant under transformation of 
coordinates ) விளங்குகிறது . 


2.8 . 


vf | ம் மாறாக் கணியமே . 


ஏனெனில் / x 


= =( + 8 + * ! ) - 


தே போல Vy = j 


Vz = k 


Vf 


i att jattk at 
3x 3y 22 


V x 9 t = Vyat + V23t 

ay 

32 


... எத்தகைய குத் தச்சுகளைக் கொண்டு புள்ளிகளின் 
கார்டீசியக் கூறுகளைக் சொன்னாலும் : ( Vx , Vy , Vz மாறாக் 
கணியங்களாவதால் ) | vf | * == fx + f + f ; " என்பதுவும் 
மாறாக்கணியமே . 


f = f (3 , 3 , ... 3. ) என்பதில் 3 , 1 , .... என்பவை ( x , y , z ) ன் 
சார்பலன்களானால் 


a fy v , + at V U2 .... at V on 


a 12 


3 on 


df 


at d r , 


at d un 


நிரூபணம் : 


!! 


af dvi 
30 ds 


+ 


ds 


90 , ds 


a un ds 


44 


வெக்டர் நுண்கணிதம் 


ஆனால் ----- 

6. vf 


dui 


dd un 


di , 

ds 


= e . VI 


= e . VIA 


= 


e . Vn 


ds 


ds 


Vf = e . 

e . 


11 


at 
31 . 


3t 
+ VI, 

30, 


e . 


Von 


Jun 


e- ன் எல்லாத் திசைகளுக்கும் இது பொருந்துமாதலால் , 


3 t 


L 


v f = V 1 , 


3t 

at 
+ V ... In 
3 , 


+ VI 


a 


ava 


குறிப்பு 1 : ( x , y , x ) எனும் கூறுகளை 

u , I , ய எனும் 
வளை வரைக் கூறுகளாக மாற்ற f ( x , y , z ) எனும் சார்பலன் 
F ( u , J , ய ) என மாறட்டும் . 


.. 


V F ( u ) = You Fx + V4 F , + Vu Fr. 


குறிப்பு 2 : f ( x , y, z ) என்பதை , புள்ளியின் ஆதியிலிருந் 
துள்ள தூரம் n- ன் சார்பலனாகக் கூற , அது F ( r ) ஆகுக . 


அப்போது V F ( r ) 


dF 
ds 

Vr ; r = 


( x " + + 


} 


F : = ( * + * + ** } s + , + 2) 

* ( ** + y * + z ) > = z ++ ); - 5 
ஓதேபோல , + 3 ° + z ) 


2 


- 


T 


* ( * + ,. + 


a 

( x + y + z ) 
32 


ix + iy + rz 

T 


- 


சரிவு , பாய்வு , சுழல் 


45 


V F ( r) 


. 


ar 


[ V r என்பது கார் டீசிய உறுப்புக்களைக் கூறாமல் 

எனக் 
காணலாம் . = C என்பது 1 ஆரமுள்ள கோனத்தைத் தரும் . 

dt 
ஆனால் V f = n . எனும் செங்கோட்டு வகைக்கெழு எனக் 

dn 
.றினேம் ( பார்க்கவும் ... ) 


I df 
7 dn 


4 : 1-1] 


2.9 தளக்கோண தூரக் கூறுகளில் சரிவு : ( Gradient in 

plane polar coordinates ) 

f ( r , g ) என்பது r , 8 எனும் கூறுகளில் சார் பலனாகுக . 
f { r , e ) - ன் ஒவ்வொரு மதிப்புக்கும் சம மதிப்பு வரைகள் 
( Contours ) வரும் . 


T 


Vr = R எனும் அலகு வெக்டர் ( OP திசையில் ) 
a = c என்பது -ன் ஒவ்வொரு மதிப்புக்கும் ஆதி வழி 
ஒவ்வொரு கோடாகும் . அதாவது OP திசைக் கோடாகும் . 

df 
vf = n எனும் சூத்திரத்தைப் பயன்படுத்தி 10 காண் 

dn 
போம் . 1 என்பது R- க்குத் தான அலகு வெக்டர் P. d என்பது 
குத்து திசையில் நுண்ணிய வில் r da . 


4 


df 


da 
rdo 

[ இங்கு f = 9 ) 


an 


• v 0 = P . } = ? 


ஒரு 


புள்ளி 


( To , G. ) 


f ( r , ( ) = c எனும் வரைக்கு 
செங்கோட்டு திசை , 

Vf (r , a ) = vrf : + vef 


- Rf ,+16 


என்பதை 


023 
46 

வெக்டர் நுண்கணிதம் 
[ திசையிலிச் சார் .. பாலனின் சரிவு 

சரிவு என்ன 
மட்டும் - அதாவது V f என்பதைக் - கூறினோம் . வெக்டர் சார் 
பலனுன் சரிவைக் கூறவில்லை , கூறவும் போவதில்லை என்பதைக் 
கவனிக்கவும் . ) 
கணக்கு 1 . 

* ( x , y , z ) = 3 x y " - y * z என்றால் . ( 1 , 1 , - 2 ) என்ற 
புள்ளியில் காண்க . 
A = i 
3x 

32 
OP 
= 3y 

x y - 22 
3x 

3y 


3P 


37 


. 


x = 1 , y = 1 , 2 

z . = --2 எனப் பிரதியிட 


** = > * = 6 -8 * - 12 


2 


: . - (1,1 , - 2 ) என்ற புள்ளியில் V p = 3i - 2 j + 12 k 


கணக்கு 2 . 


(4 ) ¢ = log | | ( b ) * = 1 ( c ) = " என்றால் V P- ஐக் 


காண்க . 


do 


1 


|| 


= logr 


do 
dr 


: . 


11 


dr 


T 


r 


= த 


r 


( b ) 


dp 
dr 


= 


-- 


* Ap = 


18 


do 


( c ) 


= a ri - 1 


r 
* = n rn - 2 


dr 


V ) = n rn - 1 


T 


சரிவு , பாய்வு , சுழல் 


47 


கணக்கு 3 : 


[ = a ( 1 


cos ) , 


r == b ( 1 + cos p ) 


எனும் நெஞ்சு வளைகள் 

வளைகள் ஒன்றை யொன்று குத்தாக 
வெட்டிக் கொள்ளும் எனக் காண்க . 


தீர்வு : f (r , G ) = எனும் வரைக்கு 


Af ( r , e ) = f , R + 

fGP எனக் கண்டோம் . 


T 


T - a ( 1 - cos O ) = 0 என்றதில் f = 1 fp 


1 


a sin p 


முதல் வரையின் செங்கோடு 


a sin 


8P 


sino 


R 


P = r 
P 


P. 


T 


1 


COS 


b sin 
இரண்டாவது வரையின் செங்கோடு R + 


P 


sin o 


= R + 


P 
1 + cos - 


sin P 


இவற்றின் புள்ளிப் பெருக்கள் 


1 


1- cos P 


0 


. இரண்டு செங்கோடு குத்தாகும் . 
ஃ . இரண்டு தொடு கோடுகளும் குத்தாகும் . 

இரு வரைகளும் ஒன்றற்கொன்று குத்தாகும் . 


என 


கணக்கு 4 : 
f (rar ) = 

இரு துருவக் கூறுகளில் ( Bipolar 
Coordinates ) கூறப்படும் வரைக்கு fri R , + f R , எனும் 
வெக்டருக்கு இணையான செங்கோடு ஒன்று உள்ள தெனக் 
காண்க . 


48 


வெக்டர் நுண்கணிதம் 


[ A , B எனும் புள்ளிகளிலிருந்து P எனும் புள்ளியின் 
தூரங்கள் T. , 1 , என்றால் அவை P- ன் இருதூரக் கூறுகள் 


எனப்படும் . AP திசையில் அலகு வெக்டர் R , , BP திசையில் 
அலகு வெக்டர் R .. A , B எனும் புள்ளிகள் முனைகள் ( Poles ) 
எனப்படும் . ) 


A f ( r , , r2 ) = fri Vr + fra vr , 


ஆனால் y r = R என்பது போன்று 


Vri = R , 


Vr , = R. 


.. 


Vf (rr , ) = fry R1 + f 2 R , 


இது செங்கோட்டுத் திசையைக் குறிக்கிறது . ஆகவே 
இத் திசையில் செங்கோடு உள்ளது . 


குறிப்பு 1 : 

r , +7 = 20 அல்லது 1 , + r , 2a 0 என்பது குவியங் 
களை AB ஆகக் கொண்டு அதாவது முனைகளாகக் கொண்டு - 
2a நெட்டச்சு நீளமுள்ள நீள்வட்டம் ( ellipse ) ஆகும் . 


f ( r, r2 ) = r , + f , - 2a 
ஃ f = 1 fra = 1 


கணக்கில் 


செங்கோட்டுத் திசை R + R , ( மேல் 
பிரதியிட ) 

அதாவது S , S குவியங்களாகவும் P என்பது 
புள்ளியுமாய் S P திசையில் R , அலகு வெக்டர் S " > P திசையில் 
R , அலகு வெக்டர் . செங்கோட்டு திசை R , + R , - ன் திசை . 
அதாவது SPS எனும் கோணத்தை இரு சமக் கூறிடுகிறது - 
இரு சம வெட்டியாகிறது . 


குறிப்பு 2 : 

7 , +12 = c என்பது நீள் வட்டம் 


r , - r , = c அதே குவியங்களுள்ள அதிபரவளை . 


முதல் வரையின் செங்கோட்டு திசை RI + R , 


இரண்டாவதின் செங்கோட்டு திசை RI -- R , 


சரிவு , பாய்வு , சுழல் 


49 


9 


இவற்றின் புள்ளிப் பெருக்கற் பலன் = | R | - | R , I 


= 1-1 = 0 


ஆகவே ஒன்றற்கொன்று குத்தாகும் . 


பயிற்சி 


1. r = xi + yj + z k என்றால் , Tr | = r என்றால் 


V 


vr = r | எனக் காண்க . 


2. ¢ ( x , y , z ) = 3 xy - yez என்றால் , V- ன் மதிப்பை 
( 1 , -- 2 , -1) எனும் புள்ளியில் காண்க . 


3. { V f ( r } X r = 0 எனக் காண்க . 


V 





4. Ve ( x2 + y + z ) ஐக் கணக்கிடுக . 


5. V = r cos G + tan G எனக் கோண தூர உறுப்புகளில் 
கூறப்படுகிறது . 


V V ஐ அதே உறுப்புகளில் காண்க . 


6. z = x + ) எனும் வளை தலப் பரப்பிற்கு ( 1,2,5 ) என்ற 
புள்ளியில் உள்ள அலகுச் செங்கோட்டைக் காண்க . 


2i + 4j - k 
விடை : 

121 


7. ( x - 1 ) + y + ( z + 2 ) = 9 எனும் பரப்பிற்கு ( 3 , 1 , -- 4 ) 
எனும் புள்ளியில் உள்ள அலகுச் செங்கோட்டைக் காண்க . 


விடை 


(2i+ j - 24) 


2i + j --2k 

3 


8. z = x + ) எனும் பரப்பிற்கு ( 2 , -1 , 3 ) எனும் புள்ளியில் 
உள்ள தொடு தளத்தின் சமன்பாடு காண்க . 


9. = 4 x 2 -3x y 2 என்பதற்கு ( 2 , -1,2 ) என்ற புள்ளியில் 
(21-3 j + 6k ) எனும் திசையில் திசை வகைக்கெழு காணவும் . 


வெ.நு.- 4 


* 1ST + k 
50 

வெக்டர் நுண்கணிதம் 
2.10 . வெக்டரின் பாய்வும் சுழலும் . ( Divergence and curl 

of a vector) 
திசையிலிச் 

சார் பலன் f ( x , y , z ) - ன் சரிவு 
V f என்றும் , V 

என்பது 

செயலி என்றும் 
a 3 a 

a 

என்பதாகும் எனவும் சென்ற பிரிவில் 
ax 

02 

d a 
கூறினோம் . 

என்பவை சாதாரண நுண்கணிதத்தில் 


என்பது 


i 


3 ) 


dx ax 


திசையிலிச் சார் பலன்கள் மேல் செயல்படும் வகைக் கெழுச் 
செயலிகள் ( Differential operator ) எனவும் , இவற்றை A , Ax 
எனவும் குறிக்கலாம் என்று அங்குக் கூறப்படுகிறது . இங்கு 
V என்பது இரு வகைப் பண் . புகளுடையது . வெக்டர் பண்பும் , 
வகைக் கெழுக் செயிலியின் பண்பும் ஒருங்கே கொண்டது . 
திசையிலிச் சார்பலனின்மீது செயல்படும்போது வெக்டர் 
சார் பலனைத் தருகிறது . இது வெக்டர் சார்பலனின் மீதும் 
செயல் படலாம் . F என்பது வெக்டர் சார் பலனானால் ( அதாவது 
வெக்டர் புள்ளிச் சார் பலனானால் ( Vector point function ) ] Y. F , 
V X F என இரு வகையாகச் செயல் படலாம் . [ V F எனவும் 
செயல் படலாம் . இது வெக்டர் சார்பலனின் சரிவு எனப்படும் . 
இதை இப்போது இங்கே கூறவில்லை ) . 


1.F என்பது F எனும் வெக்டரின் பாய்வு ( divergence ) 
எனப்படும் . இதை டெல் புள்ளி F3 ) எனவோ < div F > 
எனவோ வாசிக்கலாம் . சில இடங்களில் / F என்பதை div F 
எனவும் எழுதுவோம் . 


VX F என்பது F- ன் சுழல் ( curl ) எனப்படும் . 

எனப்படும் . இதைக் 
cur ] F எனவோ , rot F ( rot என்பது rotation என்பதன் சுருக்கம் ) 
எனவோ எழுதுவார்கள் . 


2.11 . வெக்டர் புள்ளிச் சார் பலனின் பாய்வு 

F ( x ,y , z ) என்பது ( x , y , z ) - ல் உள்ள ஒரு வெக்டர் புள்ளிச் 
சார்பலனாகுக . ( முன்னர்க் கூறியதுபோல , ஓர் இயங்கு நீர் 
மண்டலத்தில் ஒரு புள்ளியில் நீரோட்டத்தின் திசை - வேகம் 
வெக்டராகும் . அது இடத்தைச் சார்ந்ததாகும் . அதாவது 
இடத்தைத் தருகின்ற கார்டீசியக் கூறுகள் x , y , z- ன் சார் 
பலனாகும் ) . x , y , z 

அச்சுகளின் திசைகள் 1 , j , k அலகு 


1 


சரிவு , பாய்வு , சுழல் 


81 


Fx F , F , என்பவை F ( x , y , z ) - ன் இத் திசைகளில் உள்ள 

aF 
பிரிவுகள் ( components ) ஆகுக . Fx இங்கு 

. 


அப்போது V.F 


a 
+ j 

ay 


a 
+ k 

2z 


F 


8 


a 


( + 

1. + . + * * 
= * [ i.F ) + + ( j • F ) x : ( k . P ) 


k | F 


F 


3x 


a 


y 


ஆனால் , F = i Fx + j Fy + k Fz 


: i.F = Fx j.F = Fyk.F = Fr. 


* y F- % E + # + * 


* 


மீண்டும் கூற , 


V. F = 


( 


1 


018 


+ i * + ** ) 


{ i Fx + jF , + k F ,) 


9F 
Ox 


+ 


OFy OF , 

+ 
ay 32 


குறிப்பு : V.F என்பது திசையிலிச் சார் பலன் ஆகும் . 


வெக்டர் 


சார் பலன் 


என்பது 


( YF என்பது 
நினைவிருக்கட்டும் . ) 


கணக்கு 1. F ( x , y , z ) = x zi - 2y 2j + x y z k என்றால் 

V. F ஐக்காணவும் . ( 1 , -1 , 1 ) எனும் புள்ளியில் அதன் 
மதிப்பு என்ன ? 

OFx BF , OF , 
V. F 

+ 

+ 
3x 


3y 


152 


வெக்டர் நுண்கணிதம் 


இங்கு Fx = x *z_F, = - 2yz" > F , = xy " 2 


8Fx 


+ 2x 2 


OF , 
3 ) 


6 ) * 2 


OF . 
37 


xy 


3x 


OFr 
( 1 , -1,1 ) -ல் = +2 

3.x 


* 


- 6 


8 F , 
8z 


8F = | 


= 


ay 


V. F ன் பொது உருவம் = 2x zi - 

2x zi - 6yz j + xy k 


( 1 , -1,1 ) ல் மதிப்பு 


= + 2 


-6 + 1 


3 


கணக்கு 2. ¢ = 2x y z என்றால் V. Ap பொது உருவம் 

காண்க . 


OP ap 
+ j + k 

22 


= i 6x y z + j4x® yz + k8 x y ze 


V.VP 


- 


3 
3x 


( 6 x " > * 2*) + * [ 4x > z * ) + * ( 8x " y " 2 " ) 


12 x y 2 + 4 * * - 24xy" 2 


Div grad = 4 { 3xy " 2 + 2 + 6xy " } 


2.12 . லாப்லாசியன் செயலி ( Laplacian Operator ) 

V. V என்பது லாப்லாசியன் செயலி எனப்படும் . எவ்வாறு 
a a என்பது 8 என்று எழுதுகிறோமோ , அதுபோன்று Y.V என் 
பதை 

V- என் எழுதுவோம் . V என்பது லாப்லாசியன் 
செயலி .. 


Vp = 


0p 


2P 
+ j 
3x 2 ) 


+ k 


0P 

எனும் வெக்டர் 
az 


* r -v- + 2 + 1 + + + % 2) 


சரிவு , பாய்வு , சுழல் 


53 


- * + , + & * ). { + 2 + 1 + * ? 

( ( தே ) ( 82) 


013 


!! 


a 0p 2 2 

+ 
3:12 ay ( 9y 


+ 


22 


8 


9 


8 
+ + 

91 


8 P 


a . 


98 


8 


0 


2 


V எனும் செயலி 


o get öz 


எனும் செயலியாகும் . 


கணக்கு : r = x i + j + 2k என்பது P ( x , ) 3 ) -ன் நிலை 

வெக்டரானால் 


+ 


. 


T 


7. ( 2 = ) - > + Fஎனக் காண் 
v . Fr ) * ( * ) + (° F ) 3 ( 2) 
* [ F ?] == * [FP) ": + 9 
== [ + ]++ 

+ F ( 1) 
- * - * F( ) + 
ஏனெனில் ( = = = + ) + * * - * - 1) 
இதேபோல ( " )- #Fc ) + 

* [ 59 ] > * 0 + 


F ( r ) 


F ( r ) 


1 . 


வெக்டர் நுண்கணிதம் 


54 


மூன்றையும் கூட்ட 


V 


( 9 )= TP _Fo + 3 F(0) 


T 


d F ( r ) 


2 F { r ) 


dr 


T 


1 d [ r " F [ r ] ] 
r dr 


- 


கணக்கு : 


= 0 எனக் காட்டவும் 


r (!) 
* ( 1 ) + * (!) + * (4) - 

0 


அதாவது 


எனக் காட்டவேண்டும் 


2a 


-10r 


= 


Tx ஆனால் r " = x + y + z ! 


ax 


.. 


r 31 
ax 


[ 
1 
] 


- 


ஆன தால் 


(1) 

( 1) * 
* (2) -- [ ( 2 ) 


yo 


[ rs - 3rx ) 


-- [ - 


I 


3rs - 18 


2 


* 
இதேபோல *(!)- 20 


3r y * - * 

18 


சரிவு , பாய்வு , சுழல் 


55 


3r 21 - 1 


* ( )- 3 - 


* 


V 


2 


3r (x + +2 ) - 3r * 





( 1 ) = ( J " 


- 


3/8 3r3 

ro 


கணக்கு : 

V . ( A + B ) = V. A + V . B என நிறுவ . 


A- ன் பிரிவுகள் A , A , Az ஆகுக . 


B- ன் பிரிவுகள் B , B , B3 ஆகுக , 


. 


V- (A + B ) = ( * +1 +3) 


[ ( A1 + B , ) i + ( A , + B , ) j + ( A ) + By ) k ] 


3 


( A , + B , ) + 


3, ( A : + B ,) + * ( 43 + By ) 


ax 


0 A , 


O A 


a B , 


O A1 


3 B , 


a B3 


+ 


-- 


+ 


+ 


+ 


3x 


ay 


22 


ay 


V. ( A + B ) = y . A + y . B 


( எவ்வாறு c , ( A + B ) - ன் பரவு விதி பொருந்துமோ , அது 

பொருந்துகிறது . அதாவது / என்பது வெக்டர் 
போன்று வகைக்கெழுச் செயலி போலும் செயல்படுகிறது .) 


போன்று 


கணக்கு : 

7. (f A ) = / . f A + f ( V - A ) எனக் கொள்க . 

[இங்கு f என்பது திசையிலிச் சார்பலன் , A வெக்டர் சார் 
பலன் . ) 


A- ன் பிரிவுகள் A ,, A ,, A ; ஆகுக . 


56 


வெக்டர் நுண்கணிதம் 





:.. FA = f Ali + ſ A2j + f A3 k 


A TA = * [ f As ) + 8 ( f As) + * , ( f As ) 


af 

A1 + 
3x 


af 

A , + 
3 ) 


of A 


| 


32 


5 


2 A , OA 

2A 
+ f + f + f 
2x 

ay 22 


ஆனால் Af . A = 


( + fi + 94 ) A, 

32 ) ( 4, i + 4,j + 43 k) 


af A1 + 


af 
0 ) 


af 
37 


- 


A , + 


A3 


ax 


f( v 4 ) = / ( 4 + 34, + 8A ) 


* 7 , ( f A ) = vf . A + fy . A 


[ V என்பது வெக்டர் போன்றும் , வகைக் கெழுச் செயலி 
போன்றும் செயல்படுவது காண்க . ) 


கணக்கு . 

ஓர் இயங்கும் நீர் மண்டலத்தில் P ( x , y , z ) எனும் 
புள்ளியில் அதன் திசை வேகம் V ( x , y , z ) . P ஐ மையமாகவும் , 
Ax , Ay , 3 நீளமுள்ள அச்சுகளுக்கு இணையான விளிம்பு 
களையுடைய 

கனச் 

செவ்வகத்தினுள் அலகு காலத்தில் 
ஒவ்வொரு அலகுக் கொள்ளளவிற்கு ( in unit time per unit 
volume ) எனும் நீர் அளவு ( gain in fluid ) du V ( அதாவது V. V ) 
எனக் காட்டவும் . 


P- ல் V- ன் x பிரிவு = V , 


AFED என்ற பக்கத்தில் X பிரிவு = V , - , 

Y , - 10 , 


சரிவு , பாய்வு , சுழல் 


57 


a V , 


GHCB என்ற பக்கத்தில் x பிரிவு V , + } 


2 * 


AFED பக்கத்தைத் தாண்டும் நீரளவு 


Z 


of 


y 


K 


படம் 7 . 


அலகு காலத்தில் = ( v; 

( Y. - 


Ay Az 


= V , Ay Az - ! 


V , 
3x 


Δx Δy Δz 


( 2 ) இதே போல் எதிர்ப் பக்கத்தைத் தாண்டும் நீரளவு 


ay. 


V. Ay Az + } 


Δε Δy Δ . 


ax 


மொத்தம் வெளியில் நீரின் ஏற்றம் , அலகு நேரத்தில் 


( 2 ) - ( 1 ) 


V 
-1 Ax Ay Az 


| 


து Ax Ay Az எனும் கொள்ளளவுக்கு ஆதலால் , நீரேற்றம் 
அலகு நேரத்தில் அலகுக் கொள்ளளவுக்கு 


OV , 


av , Ax Ay Ax 
x . Ax Ay Az 


- 


மேற் கூறியது நீரின் 
நீரின் x- ன் திசையில் 

உள்ள திசை 
வேகத்தின் பிரிவால் ஏற்பட்டது . 


58 


வெக்டர் நுண்கணிதம் 


தே போன்று ) திசையில் உள்ள திசை வேகத்தின் 


பிரிவால் ஏற்படக் கூடிய நீரேற்ற விகிதம் 


O V , 
y 


x திசையில் 


a V3 
22 


ஆகவே மொத்த நீரேற்றம் அல்லது பாய்வு 


2 V. 


O VS 


+ 


A V2 

+ 
ay 


37 


V. V 


இவ்வாறு V ( x , y , x ) என்பது நீர் மண்டலத்தில் P ( x , y , 2 ) 
எனும் புள்ளியில் திசை வேகமானால் , நீரின் பாய்வு ( விகிதம் 
அலகு நேரத்திற்குக் கொள்ளளவுக்கு ) V . V எனக் 
காண்கிறோம் . இவ்வாறு V.V என்பதன் ஓர் 

V இயல்பியல் 
பொருள் காணப்படுகிறது . 


குறிப்பு : ஒரு புறம் வழிவரும் நீர் தானே எதிர்ப்புறமும் வழி 
வர முடியும் . ஆயின் எவ்வாறு அதிகமாகும் என ஐயம் எழலாம் . 


நீர் மண்டலத்தில் சில புள்ளிகளில் நீரூற்றுகளும் (Sources ) 
அஃது நீர் உறிஞ்சிகளும் ( sinks ) அல்லது வடிகால்களும் இருக் 
கலாம் அல்லவா ? 

இவ்வாறு 

இல்லாவிடில் A , V 0 . 
அப்போது நீரூற்றுகளும் நீர் உறிஞ்சிகளுமில்லா நீர் மண்டல 
மெனப்படும் . அத்தகைய மண்டலத்தில் உள்ள V எனும் 
வெக்டர் பாய்விலா வெக்டர் ( Solenoidal Vector ) எனப்படும் . 


.13 . சுழல் ( Curl ) : V. என்ற செயலி போன்று வெக்டர் 
புள்ளிச் சார் பலனின் மேல் செயல்படும் மற்றொரு செயலி V X 
என்பதாகும் . 


F ( x , y , x ) எனும் சார் பலனின் பிரிவுகள் F , F , F3 ஆகுக . 


அப்போது V X F 


- ( +6; i + * , k x ( F / i +F, j + F ; k ) 


சரிவு , பாய்வு , சுழல் 


59 


- 8 - Aji + ( - " ) i + ( # - ) 


k 


இதை எளிதில் நினைவு கூறக் கீழ்வரும் அணிக்கோவை 
ருவில் எழுதுவோம் . 


k 


a 


AX F 


--- 


i i 

a a 
3x 31 
F , F , 


32 


கணக்கு : F = x i + j + z k என்றால் > T F என்ன ? 


VXF 


i 
2 
3x 


j 

k 
3 0 
By 32 


(0-0) i + ( 0-0 ) j + ( 0-0 ) k 


= 0 


ணக்கு : yX f (r ) r = 0 என நிறுவுக . 


f (r ) r = f (r ) ( x + y + k z ) 


i j 

k 

3 3 2 
ஃ VXf (r) = 

x 3y 32 
xf ( r ) f ( r)z f(x) 


* < f ( n = f to ; ; 3 ft ) - > f ( ) * 


இது போன்று மற்றவைகளும் . 


* V (f(r) - f (r ) { ( 
r = = - >*7 ) 

+ ( * 


ar 


ar 
32 


3x 


60 


வெக்டர் நுண்கணிதம் 


+ * { * - 3 ) 
} 


or 


* 


ar 


> 


ar 


2 


= x + y + ஆனதால் 


; 


3x 


37 


02 


T 


31 


பிரிவு 2 y 


2 ) -2 


y 


ar 
37 
a 


இது போன்று மற்றிரு பிரிவுகளும் = 0 .. VX f ( r ) r = 0 . 


[ இதை Ax ( F ) என்பதன் விரிவைப் பயன் படுத்தியும் 
செய்யலாம் . இது பின்னர் காட்டப்படும் . ) 


கணக்கு : 

A = xysi - 2x " yzj + 2 yz k என்றால் 


VXA- ன் மதிப்பை ( 1 , -1 , 1 ) எனும் புள்ளியில் காணவும் . 


VXA = 


i 
9 
ax 


j 

k 
2 
ay 0.2 


xys -2x " yz 2ys 


* 1 பிரிவு 


a 
31 


(2yc ) - 3 , -2x " z ) 

* 


* 224 + 2xy . 


பிரிவு 


-- 


* (xy ) - * ( 2 > ) 


3 x z + () 
3x 22 


( xy ) 


k பிரிவு = * ( -2 x y z ) 
* 2 * , ) - , 

| 


: - 4 x y z - 0 


!! 


= - 4 x y z . 


சரிவு , பாய்வு , சுழல் 


61 


ஃ . Y X A = ( 2 z * + 2 x y ) i + 3 x z j - V x y z k 


x = 1 , y = -1 , z = 1 எனப் பிரதியிட 


VX A- ன் மதிப்பு = 3i + 4k . 


குறிப்பு ( 1 ) : சரிவு , பாய்வு , சுழல் இவற்றைக் கீழ்வருமாறும் 
கூறலாம் . 


vf = ifx + jfy + kf , 


( 1 ) 


V.F = i.Fx + j.Fy + k.F , 


( 2 ) 


VXF = ixFx + jxF + kxF, 


( 3 ) 


af 
( இங்கு fx என்றால் எனப் பொருளாம் . இது போன்று 

2 . 
மற்றவைகளும் . மேற்கூறிய சூத்திரங்களைச் சரி பார்க்கவும் . ] 


AF எனும் வெக்டரின் சரிவு i Fx + j F , + k F , எனக் 
கூறலாம் . 


(இங்கு ரண்டு வெக்டர்கள் அடுத்தடுத்து எழுதப்பட் 
டுள்ளன . இவ்வாறு வருவதை இரட்டை வெக்டர் ( Dyad ) 
என்பர் . வை வரும் கோவை இரட்டை வெக்டர் கோவை 
( Dyadics ) எனப் பெயராகும் . இவை பற்றி இந் நூலில் விவரிக்க 
வில்லை . ) 


குறிப்பு ( 2): F = iFi + jF , + k F ; 


8F ; 


aF 
ax 


1 


:: Fr 


+ j 


aF , 
ax 


OF , 


OF , 
Ox 


..i.Fx = 


k.F : 


இதே போல j . F , = F, 


27 


V.F = i.Fx + j.F , + k.F , ] 


படுத்திப் 


பின் வரும் சூத்திரங்கள் 


இவற்றைப் பயன் 
காண்போம் . 


62 


வெக்டர் நுண்கணிதம் 


( 1 ) V. ( A + B ) 


V. A + A . B 


( 2 ) yx ( A + B ) 


VXA + AXB 


( 3 ) yx ( f A ) 


= vf.A + fA.A 


( 4 ) Vx ( f A ) 


vfxA + faXA 


( 1 ) V. ( A + B ) = i . ( A + B )x + j . ( A + B ) y + k . ( A + B ) z 


i . Ax + i.Bx 


. 


+ j . Ay + j.B , 


+ k . A / + k.B , 


ஃ . V. ( A + B ) = V.A + 7.B 


( 2 ) புள்ளிக்குப் பதில் X என இட்டால் 


VX ( A + B ) 


VXA + VXB என வரும் . 


( வாசகர்கள் செய்து பார்க்கவும் ) . 


( 3 ) A. ( f A ) 


i . ( f A ) x + j . ( f A ) y + k . ( f A ) , 


1. ( fxA + f Ax ) 


+ j . [ fyA + fAy ) 


| 


+ k . ( fzA + fA, ) 


= (ifx + jf , + k fz).A + f(i.Ax + j• Ay + k • Az) 


= V f • A + fr • A . 


| 


புள்ளிக்குப் பதிலாக X எனும் குறியிட்டு வழிகளை எழுதினால் , 


( 4 ) / x ( f A ) = r f x A + f y X A என வரும் . 


கணக்கு : கீழ் வருபவனவற்றை நிறுவுக . 
( 1 ) V. ( FX g ) = g . V X F - F. V Xg 


சரிவு , பாய்வு , சுழல் 


63 


A. ( FX g ) = i . (FXg) x + j . (FXg , + k . (FXg) 


= i . ( Fx X g ) + i . (FX gx ) 


+ j • ( Fyx g ) + j. ( F X 83 ) 


i 


+ k . ( E , X_g ) + k . ( F X 9 :) 





தில் i x Fxx g = g.ix Fx 


F.ixex இது போன்று 


i . F X gx 
மற்றவைகளும் . 


ஃ V. ( FX g ) = g . ( 1 X Fx + j x Fy + k x F , ) 


-- F. { ix gx + j x_gy + k x g :) 


= g . AX F - F.AXg . 


கண்ட 


வாய்பாடுகளைத் தொகுத்துக் 


கணக்குகளில் 
கூறுவோம் . 


V ( f + g ) 


V f --- Vg 


V. ( F + 8 ) 


V. F. + V. g 


VX ( F + g ) 


V X F + V x g 


Afg 


frg + gvf 


v . fF 


fy . F + 7f. F 
f V X F + Vfx F 
f + 


VXfF 


V. ( Fxg ) 


g . ( v X F ) - F.VXg 


இன்னும் சில முக்கிய சூத்திரங்கள் 

V. Vf 


...... ( 1 ) 


O 


....... ( 2 ) 


V X ( Vf ) 


0 


V. ( 1 + g ) 


..... ( 3 ) 
..... ( 4 ) 


1 


V X ( 7xg ) 


V ( V. g ) - 7 g 


64 


வெக்டர் நுண்கணிதம் 


குறிப்பு இங்கு A என்பது வெக்டரைப் போன்று செயல் 
படுகிறது . a Xa = 0 என்பதாலும் a . ( a x b ) = 0 என்பவற்றி 
லிருந்து ( 2 ) . ( 3 ) நினைவு கூறலாம் . ax ( bxc ) = b ( a.c ) - ( a.b ) , 
என்பதில் a = y b = V என்பதைப் பிரதியிட ( 4 ) ஆவது வரும் . 


i 


j 


k 


3 


3a 

a 
ay 02 


( 2 ) V X ( v f ) 


a x 





af af af 

dy 


27 


8 f ) i + cy cl 


|| 


(,, - 


az 3 


0i + 0 j + 0 k = ) 


k 


a 


* 


3 o 


3 
3 y 


( 3 ) V Xg 


= 


3 


g1 


82 


g3 


3 3 


23 ) 


i + cycl ... 


3y 


-- 


ag3 


ஃ . 


V. VXg 


88 ) 


0g2 
32 


+ cycl 


- 


2x 


0y 


82 3 


aga 


-- 


ах ду 


0x22 


a g3 


+ 


8 . 
ax 22 


81 0 * 


9 2 


8 | 


-- 


| 


320x 


020 ) 


11 


0 


சரிவு , பாய்வு , சுழல் 


65 


( 4 ) V X { V X 8 ) -ல் i பிரிவை மட்டும் பார்ப்போம் . 


g- ன் பிரிவுகள் S. , 31 , 33 என்றால் 


P Kr- ன் பிரிவுகள் ( - ) , ( a - 02 ), (3 :) 

* ) 


2 


V X ( V x g ) - ல் i பிரிவு 


3 * 3 . 
a 


axy 


8 g3 


- ( 32 


2z2x 


0 g . 
a 


+ 


a s , 
3x3y 


X 


2 ) 
* + * 4 ) 


( 


a g1 
ax 


+ 


2 


( y . g ) 


V2 g : 


3 : 


a 


இதே போல j பிரிவு = 


( v . g ) 


- V ga 


ay 


a 


k பிரிவு 


( v . g ) 


- V 33 


32 


: 


V X ( r x_g ) = Y ( v . g ) - Y g 
( ஆனால் v g என்பதைப் பற்றிக் கூறவில்லையாதலால் , 
இதை நாம் இங்குக் கவனிக்க வேண்டாம் ) . 

கணக்கு v = W X r என்பதில் W நிலைவெக்டர் { v = 1 ) 
என்றால் V X v = 2 W 


i 


j 


k 


a 2 
3x3y 


2 
32 


11 


V X V 


71 


3 , 


03 


வெ . 


நு . 5 


. 


66 


வெக்ட்ர் நுண்கணிதம் 


6 3 


23, 


i பிரிவு 


* - * 


ay 


32 


ஆனால் , i I 

i + v, j + y k = (wi + w , J + 3 k ) 


X ( x i + y j + z k ) 


2 


ப 


- 10 / 3 id = w ] y * a , x 


= 


3 


2 


43 ) ; $ 2 = w3 * 


313 


2 12 
--22 


ய , -- ( --வ ) 


= 24 


y 


இதே போல j பிரிவு 


242 


k பிரிவு , 

: 


203 


- 


* V X Y = 2 ( s , i + « , j + as k ) 


= 2 w 


[ w 


என்பது சுழல் திசை வேகம் ( angular velocity ) . 
இவ்வாறான சுழல் V 2 சுழல் திசை வேகம் . 


V - 


1 


அதாவது 


V Xv = 2W 


இதனால் VX எனும் செயலிக்குச் சுழல் எனப் பெயர் வந்தது . ) 


VX_v == 0 என்றால் , V என்பது சுழலில்லா வெக்டர் (irrota 
tiorial vector ) 

எனவும் , அது வரும் மண்டலம் சுழலில்லா 
மண்டலம் ( irrotational field ) எனவும் பெயர் பெறும் . 

கணக்கு : 

V2 ; ( x , 3 , z ) = () என்றால் V P எனும் வெக்டர் 
பாய்விலா வெக்டரும் , சுழலிலா வெக்டரும் ( Solenoidal and 
irrotational ) ஆகும் என நிறுவுக . 


Y p = V • [ y p ) = 0 


ஃ . 


V P பாய்விலா வெக்டராகும் . 


V X ( VP ) = 0 எனவும் கண்டோம் . 


. 


V p என்பது சுழலிலா வெக்டருமாகும் . 


சரிவு , பாய்வு , சுழல் 


கணக்கு : 


V. Vrm = m ( m + 1 ) / m - 3 எனக் காண்க . 


V f (r ) = 


dr 


எனும் சூத்திரத்தால் 


T 


| 


Vrm = m rm - 1 


m rm - 2 


V. m rm- " r = m rm - 2 V • r + Vm rm- . 


T 


| 


= mrn 


[ i . rx + j . ry + k . rz ] 
+ m ( m - 2 ) rm - r . r 

m 2 


= mrm - 2 


( 1 + 1 + 1 ) 


+ m ( m - 2 ) rm - 3 


= m rm - 2 


[ m - 2 + 3 ] 


m ( m + 1 ) r m- 


[ i . rx = i . i = 1 ; j . ry = j . j = ] k . rx = 1 ] . 


பயிற்சி 


1 . 


V. (r r ) = 61 எனக் காண்க . 


2. V ( P 4 ) = v + 2 VP.VXv - என 
நிறுவுக . 


3 . 


v * [ 4 - ன் மதிப்பு - எனக் காண்க 


4. V X 


a X r 

go 


a 

3 ( a . r ) r 
+ 

என நிறுவுக . 
* 


rs 


5. V = 


v = ( 3 - 43 )i ( - 2 ) 


i 


வெக்டர் நுண்கணிதம் 


68 


+ 


y 

lk என்றால் 
ax 


V : = rx V f எனவும் , V. i = 0 எனவும் , 


V. v f = 0 எனவும் நிறுவுக . 


11 


- x i + y j 
6 . 

என்றால் V. ப - ன் மதிப்பையும் , 

x + y 
V X u- ன் மதிப்பையும் காண்க . 


7 . 


u = x + y என்றால் , Y " u = 0 என நிறுவுக . 


8. AT 

A = ( 6 x y + ze ) i + ( 3 x " ~ z ) j + ( 3xz -- y ) k 
எனும் வெக்டர் சுழலில்லாதது என நிறுவுக . A = V எனும் 
படியுள்ள எனும் சார் பலன் காண்க . 


r 


9. E 


என்பது சுழலில்லா வெக்டர் எனக் கண்டு , 


T 


V ¢ = E எனும் படியுள்ள ( எனும் சார்பலனை , ( a ) 

( = 0 
என்றால் காண்க . 


10. A , B என்பன சுழலில்லா வெக்டர்களானால் , AX B 
என்பது பாய்வில்லா வெக்டரென நிறுவுக . 


3. வெக்டர் நுண்தொகை கணிதம் 


( Vector Integral Calculus ) 


3.1 . வரையறுக்கப்படாத வெக்டர் நுண்தொகை 


A F ( r ) = R (1) என்றால் 


| R ( l ) d : 

d t = F ( t ) என்பது R ( t ) எனும் வெக்டர் 
சார் பலனின் ( t எனும் திசையிலியைச் சார்ந்த வரையறுக்கப் 
படாத நுண் தொகை ( Indefenite integral ) எனப்படும் . ( நுண் 
தொகையை இனிமேல் தொகை என்றே கூறுவோம் ) . 


இதன்படி C என்பது ஏதேனும் ஒரு மாறா வெக்ட ரானால் 
( Arbitrary constant vector ) 


| R {1}d = F ( 1 ) + c என்பதும் தீர்வாகும் . 


3.2 . 


வரையறுக்கப்பட்ட தொகை 


[ix cour =f F 9 4r = [Fo + ] 


= F ( b ) - F ( a ) 


என்பது t = a , t = b என்ற எல்லைகளுள் R ( t ) - ன் வரையறுக்கப் 
பட்ட தொகை Defenite integral ) எனப்படும் . 


70 


வெக்டர் நுண்கணிதம் 


எடுத்துக்காட்டு : ஒரு துகள் g எனும் மாறா முடுக்கத் 
துடன் இயங்குகிறது . அதன் துவக்க வேகம் ப என்றால் 
நேரத்தில் ( i ) அதன் திசை வேகம் என்ன ( ii ) அதன் நிலை 
என்ன ? 


0 எனும் துவக்கப் புள்ளியை ஆதியாகக்கொண்டு துகளின் 
நிலை வெக்டர் r ஆகுக . அப்போது அதன் திசை வேகம் 
dr 

d v 
அதன் முடுக்கம் 
dt 

dt 


ஆனால் எப்போதும் முடுக்கம் g . 


dy 


.. 


|| 


00 


- Jav = |sd 


* V = gt + A 


I = 0 எனும்போது V = 1 ஆவதால் , A = u 


( 
i 
) 


ஃ v = u + gt 


[ t நேரத்தில் திசை வேகம் V , 1 , g என்ற வெக்டர்களின் 
ஒரு படிச் சேர்க்கை யாவதால் அதுவும் u g அடக்கிய தளத்தில் 
அமையும் . ) 


dr 
dt 


u + gt 


== fut + | side 


r = ul + } gt + B 


t = 0 எனும்போது r = 0 ஆவதால் , B = 0 


( ii ) | நேரத்தில் துகளின் நிலை வெக்டர் 


r = ut + } gt 


பு 


வெக்டர் நுண்தொகை கணிதம் 


71 


குறிப்பு 1 : இது துகளின் இயக்குப் பாதையின் வெக்டர் 
சமன் பாடாகும் . r என் பது u , g எனும் வெக்டர்களின் ஒரு 
படிச் சேர்க்கை ( Linear Combination ) ஆவதால் , துகளின் 
பாதை u , g அடக்கிய தளத்தில் அமையும் . 


( குறிப்பு 2 ( a ) : u , அடக்கிய தளத்தில் , கிடைக் 
கோட்டை அச்சாகக் கொள்வோம் . மேல் நோக்கு நிலைக் 
கோட்டை ) அச்சாகக் கொள்வோம் . துகள் மேல் புவியீர்ப்பு 
விசையால் ஏற்படும் முடுக்கம் செயல்படுகிறதென்போம் . 
* திசையில் அலகு வெக்டர் i ,.) திசையில் அலகு வெக்டர் ); 
கிடைக்கோட்டுடன் 4 - வின் கோணம் a . 


us ) 


= u எனின் u = u cos is usin j 


| 8 | = g எனின் = -gj . 


r = * i + y j என்றால் 


( xi + 1 j ) 


( u cos li + usin 4 j ) t- } gt " j 


U cos det 


y 


= u sin d t -- 1 g t . 


எனும் துணை அளவியல் 


என துகளின் இயங்கு வழி " t 
( Parameter ) வருகிறது . 


குறிப்பு 2 ( b ) : ஆதியைத் துகள் கிடை திசையில் செல்லு 
மிடத்துக் கொண்டு ; கீழ் நோக்கு நிலைக் கோட்டை x அச்சாக 
வும் , துகள் ஆதியில் செல்லும் திசையை ( அதாவது அதன் மிக 
உயர்ந்த நிலை ) x அச்சாகவும் கொண்டால் 


u = u cos ) 


* 


x i + y / = 1 cos j + } g it 


2u cos " | 


* என 


x = } gte y = ucos Lt அல்லது ) 
வரும் . ] 


72 


வெக்டர் நுண்கணிதம் 


கணக்கு : 


F ( t ) = ( t - 1 ) i + 21 -3k 6T GOT 60 


2 


( i ) F ( ) di 


( ii ) F ( t ) di $ 150 os. 


1 


(i) [ fcid = (( 1–1")i+ 21*j»–3 k ]di 

if (t 1 is 2tºdt + k 1 - 3 d . 


- [ - ] + [ ]+ k1 


+ k [ - 3t ] 


+ ci + (2j + 63 k 


- ( -4) + [j ];= ukic 
freind = {[1– 1 ] + %3-ck:0 ) 


(ii) [ F ( i ) di 


- { ( 1 ) i +1 -3k + c ) 


-- + 


5 
6 


15 
+ 5j- ik 

2 


கணக்கு : 


d A 
АХ 

dt காண்க . 


í (a < % )-4 **4 + AXA 


1 


வெக்டர் நுண் தொகை கணிதம் 


773 


d - A 


0+ AX 


dis 


d A 
d * 


= AX * 
* [ Ax # - A x 4 + 


+ C 


பயிற்சி 


1. k ( 1 ) = { 31 " -1 ) i + ( 2 --51 ) j -3 ! k என்றால் , 


3 


( 


k ( 1 ) dt 


( ii ) 


[ ம. 


k ( t ) di காண்க . 


2. | 


m / 2 
( 5 sin ui + 2 cos u j ) du காண்க . 


3. A = ti - 3j + 2 t k 


B = i - 2 j + 2k 


C = 3i + tj - k என்றால் 


2 


( 9 JA.Bxc # ( ty is 


( AxBXC ) d ! காண்க . 


1 


| 


( 4 ) A ( 2 ) = 2i - j + 24 

2 i - j + 26 A ( 3) = 4i - 2j + 3k 


3 


என்றால் , J A. 4A d- ன் மதிப்பு காண்க , 


5. ஓர் அலகுத் திணிவுள்ள துகளின் நிலை வெக்டர் ( 1 ) 

dir 
நேரத்தில் r ; Tr | = r என்றால் = f ( r ) r எனத் தரப்படுகிறது . 

= r 


74 


வெக்டர் நுண்கணிதம் 


அப்போது ( i ) rx 

rxdur = ( - ( மாறா வெக்டர் ) 

dt 


எனக் 


காணக . 


( ii ) இதன் வரை கணிதப் பொருள் என்ன ? 


( iii ) ( a) f ( r ) < 0 ( b ) f (r ) > 0 என்றால் விளக்கம் கூறுக . 

* 
3.3 . வரை நுண்தொகை ( Line integrals ) 

x = x ( t ), y ( 1 ) , z = z ( 1) எனும் வரையை " எனக் 
குறிப்போம் . t1 < ls tz என்ற இடைவெளியில் P ( x , y , z ) , 
Q { x , y , z ) , R ( x , y , z ) எனும் .சார் . பலன்கள் மேற்கூறிய 
ஒழுங்கு வரையில் எல்லாப் புள்ளிகளிலும் திட்டமான மதிப் 
புடையதாக இருக்கட்டும் . அப்போது ( எனும் வரைமீது 


வரை நுண் தொகை என்பது Pdx + Q &y + R dz எனும் 


T 
ரீமென் தொகை பாம் ( t , - t , எனும் இடைவெளியில் ) . 


x , y , z- க்குத் துணை அளவி -ல் பிரதியிட P (E ), Q ( t ) , 
R (!) எனச் சார் பலன்கள் P ( x , y , r ) , Q ( x , y , z ), R (x , y , z ) 

dz 
மாறினால் = x (1) 
d t 

) = z ( t ) ஆவதால் 
வரை நுண்தொகை , 


dx 


d y 


10 


P dx + Qty + R dz = [ ( P ) (1) \ ( l ) di + ( Q ) (i)» ( 1 ) dt 


1 , 


T 
+ ( R ) ( t ) 2 ( l ) dt ஆகும் . 


குறிப்பு : 1 எனும் வரை ஒரே ஒழுங்கு வரையானால் , 
P ( t ) , Q (1 ) , R ( t ) தொகையுடைச் சார் பலன்களானால் , வரை 
நுண் தொகையும் உள்ளது . ( என்பது பல துண்டு ஒழுங்கு 
வரைகளால் ஆக்கப்பட்டதென்றால் , ஒவ்வொரு துண்டிலும் 
வரை நுண் தொகை கண்டு அவற்றின் கூடுதல் மொத்தத் 
தொகையாகும் . 


- 


நுண் 


எடுத்துக்காட்டு : 

y de எனும் 
தொகையை ( 0 , 0 ) எனும் புள்ளியிலிருந்து ( 1 , 1 ) எனும் புள்ளி 


வரை , 


வெக்டர் நுண்தொகை கணிதம் 


75 


( i ) அவற்றைச் சேர்க்கும் கோட்டின் வழி 


( ii) ( 0 , 0 ) - ( 1 , 0 ) - ( 1 , 1 ) எனும் பாதை வழி 


(iii ) ( 0 , 0 ) - ( 0 , 1 ) - ( 1 , 1 ) எனும் பாதை வழி 


(iv ) y = x " எனும் வரையின் வில் வழி 


( v ) x 


cost - y = 1 + sint ( 


< ts (0 ) 


எ னும் 


2 


வட்ட வில் வழி வரை நுண் தொகைகளைக் காணவும் 


( i ) ( 0 , 0 ) , ( 1 , 1 ) எனும் புள்ளிக்ளைச் சோர்ந்தம் கோடு 


} 


:: dy 


dx 


I = x dy - ) : 

Twds - xds = 0 


B 


( ii ) OA எனும் முதல் துண்டு 
பிறகு AB எனும் துண்டும் முதல் 
துண்டில் ) ஃ dy 


: 1 – 


x dy - y dx 


() 


AAL 


2 - வது துண்டில் x = 1 


.. dx = 0 | 

0 . 


படம் 8 . 


1 . dy 


வரை நுண் தொகை = 0 + 1 = 1 


B 


( ii ) இங்கும் இரண்டு துண்டுகள் , 


. dx = 0 


T F 


OA எனும் துண்டில் x = 


- [ x dy -- y dx = 0 


படம் 9 .. 


. 


AB எனும் துண்டில் ) = 11. dy = ) 


76 


வெக்டர் நுண்கணிதம் 


: 514-34 ----- 


( iv ) y = x 


ஆதலால் dy = 2 x dx 


-------------- 


1 


( v ) 


* = cost 


... dx 


sin i di 


y = 1 + sint dy = cos i dt 


fxdi 


x dy - y dr 


dr = 


-se 


cost ( cos ( ) dt 


( 1 + sin 1 ) ( -sin t) dt 


= (cos"t + sin t + sin t ) di 


I kin 


= 10 + 
- 


( 1 + sin 1 ) dt 


2 


[ t - cos 1 ] " 


-- 


Na 


- 


- ( - 1 ) -6 


kiai 


) 


। 


-1 


வெக்டர் நுண்தொகை கணிதம் 


11 


B 


3.4 . 


[(<a 


( x - 
dy - y dx) என்பதன் விளக்கம் 


B 


TA 


படம் 10 . 


P ( x , 3 ) , Q ( x + Vx , y + A ) என்பவை வரை மீது இரண்டு 
அடுத்தடுத்த புள்ளிகளாகுக . 


y 
OPQ எனும் முக்கோணப் பரப்பு = } 

x + Ax y + Ay 


= } { xy + x A } ) - ( yx + y Ax ) 


= } { x Ay -- y Ax ) 


fix Ay - >At = 2 . V OPQ -ன் பரப்பு 


13 


( 2 


xdy - y dx = 2 ஆரைச் சிறைப் பரப்பு 0AB ( Twice area 


of sector OAB ) 


( i ) முதலில் நேர் கோடாதலால் பரப்பு = 0 


( ii ) | 


A 0AB = 2x 1 = 1 ( பரப்பு நேரெண் ) 


18 


வெக்டர் நுண்கணிதம் 


( iii ) TA0AB | = 2x = 1 ஆனால் எதிரெண் A OAB = -1 


( iv ) வளை வரைக்கும் ( 0 , 0) - ( 1,1 ) எனும் நேர்கோட்டிற்கு 
மிடையேயுள்ள பரப்பு , ச . அலகு . 


35. மேற்கூறியதைக் கோண தூரக் கூறுகளில் கூற 


x = r cos O 


y = r sin g 


dy = r cos a da + sin a dr cx = --x sin.a.de + cos a dr 


. 


xdy = rcos a sill a dr 


= | cos G da 


ydx = r cos Gsin a dr 


- 


- r singdg 


-- 


ஃ * dy - y dx = r da 

- 


ஃ . 


Jx dy - y as = Jrd o= 24. 


| ஆரச் சிறையின் பரப்பைப் 
(போல் இரு மடங்கு . ] 


3.6 . வரை நுண் தொகையின் வெக்டர் உருவம் 


Pdx . 

T 
வெக்டர் சார் பலன்கள் வரும் நுண் தொகையாகக் கூறலாம் . 


F = P i + Qj-+ Rk என்றால் F என்பது வெக்டர் புள்ளிச் 
சார் பலனாகும் . * ( x , y , z ) எனும் புள்ளியின் நிலை வெக்டர் 
r என்றால் r = x i + } j + z k ஆகும் . 


1. dr = dv . i + dy j + dz k . 


ஃ . 


F. dr = Pdx + Qdy + Rdz 


jPdx + Qty + R dz = [ r.dr 


வெக்டர் நுண்தொகை கணிதம் 


19 


னால் = I (!) என்பதால் |F.dr = F 

| F.dr= F4 d புள்ளிச் சார் 


T 


பலன் F ( s ) என் வில்லின் நீளம் 5 - ன் துணையளவியாக இருந்தால் , 


dr 


வரை நுண் தொகை - 


SF . 


us ., 


ds 


T 


ஆனால் 


dr 

= T ( அலகுத் தொடு கோடு , 
ds | 


! 


ஃ வரை நுண் தொகை = 
= (F.T.ds 


T 


3.7 


F. r- ன் இயக்கவியலில் உஉள்ள பொருள் 
T 


F என்பது விசையாகுக . அது ஒரு துகளின் மேல் செயல் 
பட ( வேறு விசைகளுடனும் ) துகள் T எனும் வரையின் மீது 
இயங்கட்டும் . t நேரத்தில் துகளின் நிலை r என்றால் , அப்போ 
திருந்து At நேரக்தில் அதன் நிலை Ar என மாறுபடும் . ஆகவே , 
F.Ar என்பது விசை செய்த வேலையாகும் . At + 0 ஆகச் 
செய்து வரும் நுண் வேலைகளின் தொகை காண 


r2 


F dr ஆகும் . 


. 


r ! 


ஆகவே , துகள் , எனும் நிலையிலிருந்து r2 எனும் நிலைக்கு 
1 வரையில் இயங்கும்போது அதன் மேல் F செயல் பட்டால் , 


1 


F சேய்த வேலை | F dr ஆகும் . 


. 


T 


எடுத்துக்காட்டு : ஒரு மண்டலத்தில் விசை F = 3x } i 
-52 j + 10xk 

ஒரு துகளின் மேல் செயல்பட அது 
x = t + 1 , y = 242 , z = t எனும் சமன்பாடுடைய வரையின்மீது 
இயங்குகிறது . t = 1 எனும் புள்ளியிலிருந்து t - 2 எனும் புள்ளி 
வரை இயங்கும்போது F- ன் வேலையைக் கணக்கிடு 


80 


வெக்டர் நுண்கணிதம் 


வேலை = 


|F.dr. 


| 


r , 


( 3 x y de - 53 ty +10 x da 


ஆனால் dr = 2t di ; (iy = 4 ; dt dz = 3t di 


. 


3x y dx - 5zdy + 10x dz = 3 (t + 1 ) ( 212 ) ( 2t dt ) 


– 5. ( t°) ( 4 dº) 


+10 ( t + 1 ) d ( 3t * di ) 


= 1215 + 101-1243 + 3 ) ) di 


2 


மொத்த வேலை = ( 12t " + 10t + 121 * -- 30t ) dt 

I = 


| 


303 


எடுத்துக் காட்டு : F = 3x y i-> j என்றால் | Fr- ன் 


C 


மதிப்பை C = y = 2x எனும் வரைமீது ( 0 , 0 ) எனும் புள்ளியி 
லிருந்து ( 1 , 2 ) எனும் புள்ளிவரை காண்க . 


F.tr = 3x y de - > ty ; y = 2 x 


.. 


dy = Ax.de 


= 3x ( 2 x ) dx - ( 2 x ) ( Ar ) dx 


= 6x3 dx - 16x " dx 


1 , 2 


1 


F.dr = ( 6x"- 164 ) de 


( 0,0 ) 


14 


-6. 


4 


16 

O 


]] 


0 


வெக்டர் நுண் தொகை கணிதம் 


81 


==4 = } *- * - * - 7 


6 16 3 8 9-16 
4 6 - 2 3 6 


-7 


6 


[ x = t y = 2t எனப் பிரதியிட்டும் காணலாம் ) . 


3.8 . பாதையைச் சாராத 

வரை 

நுண்தொகை ( Line 
Integrals independent of the path ). 

A ( x , y1 z ) B ( x , y , z , ) என்பவை இரு புள்ளிகளாகுக . 
இரு புள்ளிகள் வழிப் பல வரைகள் செல்லும் . F ( x , y , z ) எத் 


B 


தகைய சார் பலனானால் ( F.dr- ன் மதிப்பு எல்லா வரைகளிலும் 


A 
ஒன்றாக இருக்கும் என்பதைக் காண்போம் . 


ஒரு மண்டலத்தில் ( Region ) F எனும் ஒரு வெக்டர் 
புள்ளிச் சார்பலனின் நுண் தொகை , இரு புள்ளிகளைச் 
சேரிக்கும் எல்லாப் பாதைகள் வழியும் சமமாக இருக்கத் 
தேவையானதும் , போதுமானதுமான நியதி , அநசச் சார் 
பலன் , P எனும் ஒரு திசையிலிச் சார்பலனின் சரிவாக ( V p ) 
ருக்கவேண்டுமென்பதாம் . 


நிறுவகை : 

F VP என்பது போதுமானது என்பதைக் 
காட்டுவோம் . F = V P ஆகுக . அப்போது , 


[ r . tr = [ r p.4- ! 

V p . dr = / d ¢ = ? ( B ) - - ( 4 ) 


ஆகவே வரை நுண் தொகை மதிப்பு 4 , B என்ற புள்ளிகளைச் 
சார்ந்தன ; 

அவற்றைச் சேர்க்கும் வகைகள் எவ்வகைத் 
தாயினும் அவற்றைச் சார்ந்தவை அல்ல . 


தேவை என்பதைக் காட்டுவோம் : வரை நுண் தொகை 
A- லிருந்து B- க்குச் செல்லும் பாதை யாதாயினும் ஒன்றே 
எனின் , அது P ( x , y , z ) ஆகுக . [ B = ( x , y , z ) A == { xy y , z , ) 
என்போம் . ) 

வெ.நு.- 6 


| 


8 ) 


வெக்டர் நுண்கணிதம் 


x , y , z 


| 


அப்போது p ( x , y , z ) = 


(4 ),z) = Fe 


* , 7 , 1 


x , y , z 

dr 
E 

ds 


ds 


1 


A = F 


do 


dr 
ds 


dr 
V • A S 


ஆனால் 


dr 
Vrds 


14 - F. 


dr 
ds 


= ) 


dr 


ஃ.. ( VP - F ) . 


= 0 


d S 


dr 


ஆனால் 


எந்த வரையாயினும் இது பொருந்தும் . 


ds 


. F = V P 


இவ்வாறு தேற்றம் நிறுவப்படுகிறது . 


குறிப்பு : ( எனும் வரை மூடுவரையானால் , ( closed curve ) 


P. 


| F.dr = 0. ( F = V P எனின் ) . ஏனெனில் வரையில் , P , P , 
இரு புள்ளிகளாகுக . P API 

வரையின் 
மீது இடஞ்சுழியாகச் செல்லும் வில் , 
P B P , வலஞ்சுழியாகச் செல்லும் பாதை 

வரை நுண் தொகையின் மதிப்பு பாதை 
B + 

A யைச் சார்ந்ததல்ல ஆதலால் ( F = V P 

என்பதால் ) 


O O 


| F . dr = F.dr 


படம் 11 . 


PAP , 


PB P. 


வெக்டர் நுண்தொகை கணிதம் 


83 


ஆனால் F.dr 


- SF.ar 


P BP , 


P , BP 


ஃ 


( F. dr + [ F.dr = 0 


PAP , 


P , BP 


1 


F.dr = 
PAP, BP 


நுண் 


மூடுவரை மீது ஒரு சுற்று வந்தால் 

வந்தால் கிடைக்கும் 
தொகை = ) . இதை எனக் குறிப்பது வழக்கம் , 


தடி 


A F. dr = 0 


T 


குறிப்பு : இவ்வாறு , 

மண்டலத்தில் எந்த இரு 
புள்ளிகளைச் சேர்க்கும் , வரைகளைச் சார்ந்த நுண் தொகை 


| F . dr வரையைச் சாராது புள்ளிகளை மட்டும் சார்ந்திருக் 


கிறதோ , அத்தகைய மண்டலம் காப்பு மண்டலம் 
( Conservative field ) எனப்படும் . F என்பது விசையானால் , 
அம் மண்டலம் ஆற்றல் காப்பு விசை மண்டலம் ( conservative 
force field ) எனப்படும் . 


3.9 . காப்பு மண்டலம் : ( a ) F என்பது காப்பு மண்டல 
வெக்டரானால் , சுழல் F ( அதாவது V X F ) = 0 ஆகும் . 

. 
( 6 ) மறுதலையாக / xF = 0 ஆனால் , F காப்பு மண்டலத்தில் 


உள்ளது . 


( a ) F காப்பு மண்டலத்தில் உள்ளது . 


. F = V P ஆகும் [ P எனும் ஒரு திசையிலிச் சார் 
பலனின் சரிவாகும் ) 


ஆனால் V X VP = 0 V X F = 0 . 


( 5 ) V x F = (0 ஆகுக. F = Fi + F , j + F3 k என்றால் 


84 


வெக்டர் நுண்கணிதம் 


j 


k 


* 


V X F 


2 . 
3 x 


a 
ay 


3 a 
82 


= 


F , F , F , 


3 F3 


0 F , O FI 

; 
32 


3 F 

. 
3x 


3 F , 9 F1 
ax ay 


3 ) 


32 


இப்போது F = V P ( x , y , z ) எனும்படி ஒரு திசையிலிச் சார் 
பலன் காணலாம் எனக் காட்டுவோம் . 


| Fer எனும் வரை நுண்தொகையை மண்டலத்தில் 
A ( x y zo ) எனும் புள்ளியிலிருந்து P ( x , y , z ) எனும் புள்ளிக் 
குள்ள வரை வழி கொண்டால் , அது ( x , y , 2 ) எனும் 
மாறிகளில் ஒரு 

திசையி லிச் சார் பலனாகும் . A- லிருந்து 


ஒரு 


Z 


P 


y 
. 


படம் 12 . 


X அச்சுக்கு இணையாக , பிறகு ) அச்சுக்கு , பிறகு 2 அச்சுக்கு 
இணையாகப் 

பாதை 

வழி P ஐ அடைவோம் . ( x.yo z ) 
( x , y z ) - ( x , y , z ) - ( x , y , 2 ) எனும் பாதையாகும் . முதல் 
கோட்டில் x - மட்டும் மாறும் . இரண்டாவதில் , மட்டும் 
மாறும் ; மூன்றாவதில் 2 மட்டும் மாறும் . 


P 


0 % p ( x , y , z ) 


/ 


F.dr 


A 


வெக்டர் நுண் தொகை கணிதம் 


85 


dx 
( 
وة 
ولا 
, 
F 

( x 


1 


X0 


1 . 


y 


dz 
( 
ج 
دارد 
) 
zo 

) dy + F 
والا 
, 
F 

(x 


s 


yo 


و 


др 
02 


ولارد 
) 
: 
F 


و2 
وم 


dz 
( 
وال 
و 
* 
) 


و 
از 
و 
) 
* 


2 
+ 
( 
ووو 
* 
) 
و 
* 


مة 


OF : 


ஆனால் 


oF2 

dz 


و 


de 


dz 
وFج 


+ 
( 
یع 
در 
۲۰ 
) 
تم 
- 


02 


zo 


7 


= F ( x , , zo ) ) + F ( x , , ) 


10 


( 
, 
, 
F(x 
- 
( 
ولا 
, 
F (x 
+ 
( 
م 
ول 
وه 
.) 
F2 


( 
ولا 
ره 
) 
F 
= 
فاله 
Fi 

(x , 2 , 2) 61 60T 


مه 


இதே போல 


x 


y 


8 


ap 


dz 


f y +j 
+ 
( 
وار 
, 
1 
) 
F 
= 


2x 


x 


ولا 


70 


aF , 3F ; 


OFI 


ஆனால் , 


aF22 
as 


في 
زة 


27 


86 


வெக்டர் நுண்கணி 


தம் 


ஃ 


др = F1 (x , y , z ) + F , (x ,y ,z ) 

F y ( , 


3x 


yo 


Z 


+ F. ( x , y , zo) | = F , ( x , y , z ) 


20 


ஃ F = F , i + Fzj + F : k 


OP 

i + 
Әх 


ap 

j + 
Sy 


39 
3z 


k 


VP 


இவ்வாறு vXF = 0 என்பது F என்பது காப்பு மண்டல 
வெக்டராக இருக்கத் தேவையானதும் போதுமானதுமான 
நியதியாகும் . 


கணித பௌதிகத்தில் (in Mathematical physics ) சுழலில்லா 
வெக்டரை ( irrotational vector ) F = -VP என உரைப்பது மரபு . 
அப்போது P என்பது திசையிலியாகிய நிலைப் பண்பு (scalar 
potentia ] ) எனப்படும் . 


கணக்கு : F = ( 2x v + 2 *) i + x * i + 3x 2 " k என்பது விசை 
யானால் , அது ஆற்றல் காப்பு விசை என நிறுவுக . ( b ) அவ் 
வாறெனின் நிலைப் பண்புச் சார் பலனைக் காண்க . ( c ) ஒரு 
துகளை ( 1 , -2 , 1 ) எனும் புள்ளியிலிருந்து ( 3 , 1 , 4 ) எனும் 
புள்ளிக்கு விசை நகர்த்தினால் அது செய்யும் வேலை என்ன ? 


( a ) F என்பது ஆற்றல் காப்பு விசையானால் ( அல்லது 
விசையாக ) VXF = 0 ஆகும் . 


i 


j 


k 


VXF = 


a 


2 
9x 


-15 


2 
3z 


| 2xy + z + x2 3x y 


* i ( 0 ) + ( 3z - 3z ) j + ( 2x - 2x ) k = 0 


. 


F என்பது ஆற்றல் காப்பு விசையாகும் . 


வெக்டர் நுண்தொகை கணிதம் 


87 


F = VP 


p 
3x 


i + 


pே 
ay 


j + 


P 
27 


| எனின் 


де 
3x 


= 2x y Fz * 


ஃ p = x y + xz * + f ( y, 2 ) 


3 
ay 


ஃ p = x 


+ g ( x , z ) 


மே 


3x z " 


+ h ( x , y ) 


32 


ஃ 


p xv + x z + k ( ஏதேனும் ஒரு நிலை எண் ) . 


[ மாற்று வழி : நிரூபணத்தில் கண்ட முறையையும் பின் 
பற்றலாம் . ] 


X 


1 


71 


P(xy),z) tx 

= [2% %o+ za ) & x * dy + 3x z " ds 


X , 


Y. 


Zo 


X 


( xy . + - zox ) 


X. 


+ x y 


= x y + x y + நிலை எண் . 


குறிப்பு 1 : இதிலிருந்து நாம் அறிவது (x . y zo) எனும் 
புள்ளியை மாற்றினால் - ( x , y , z ) - ல் நிலை எண் மட்டுமே மாறு 
கிறது . ஆகையால் IP மாறாது எனத் தெரிகிறது . 


. 


குறிப்பு 2 : ஆகவே மேற்கூறிய கணக்கில் (0,0,0 ) எனும் 
புள்ளியை ( xoyo za ) எனும் புள்ளிக்குப் பதிலாகக் கொண்டால் 
இன்னும் எளிதாக P ( x , ) , z ) காண முடியும் . 


88 


வெக்டர் நுண்கணிதம் 


கணக்கு 2 : F = 2x zi + 2yz j + ( x + 2y z 1 ) k 
என்றால் ( a ) அது காப்புமண்டல வெக்டரெனக் காட்டி ( b ) மண் 
டலத்தின் நிலைப் பண்புச் சார் பலனைக் காண்க . 

i j 

k 


3 

a 
V X F = 
ax 3 ) 

2 

2yz x + 2y* z - 1 | 
( 4y - 4y ) i - ( 2x - 2 x ) j + 0k = 0 
* F என்பது காப்பு மண்டல வெக்டராகும் . 


2 x2 


== 


8P 
3x 


3 
-- 

31 


j + 


3P K 

k 
32 


pே 
px 


2xz 


p = + 

x2 z + f ( 1 , 3 ) 


Әр 
ay 


23 2 


* P = y z + f (xx) 


ஓ 
az 


x2 + 2 ) 2 - 1 = x z + - 2 + f ( x , y ) 


ஃ . P ( x , y , z ) = x * z + y 22 ~ z ஆகும் . 


( மாற்று வழி ( 0 , 0 , 0 ) - ( x , 0 , 0 ) - ( x , ) , 0 ) 
எனும் பாதை வழி தொகை காண : 


( x , y , z 


7 


-- , + 


Erdx + f F ₂ dy + f Ez dz 


= 


0 


+ 0 


+ 


( x2 + 2y * 3-1 ) d z 


+23-1 


P ( x , y , z ) = x * z - + y " 2 - 2 + நிலை எண் 


கணக்கு : ஆற்றல் காப்பு விசை மண்டலத்தில் ஆற்றல் 
விசை A VP ( p நிலைப் பண்பு ) விசை செயல்பட ஒரு 
துகளின் திசை வேக அளவு VA- லிருந்து VB- க்கு மாறுகிறது. 

நிலை A- லிருந்து B- க்கு மாறுகிறது என்றால் , 


அதன் 


வெக்டர் நுண்தொகை கணிதம் 


89 


p ( A ) + } mVA = p ( B ) - } mVs " எனக் காண்க . 


தீர்வு : துகளின் நிலைவெக்டர் t நேரத்தில் r ஆகுக . 


ஃ F = .. 


de 
dt 


dr 


m . 


dr 


dt 
F. 

dt 


17 


d 
2 dt 


. 


d t " 


( t 


( 4 ) 


ஃ . 


F. + = ==(# ) 


= 


in dr 
2d 


AI IS 


m 


( VB - VA ) 
2 


ஆனால் F = - VP 


B 


A 


B 


----------- 
( Fdr = p ( A ) - P (B) 

--- 
* 7 ( 4 ) - ( B ) - " V - 

P (A) + V - p ( B ) + V 


A 


A 


ஃ P ( A ) + 


B 


குறிப்பு : P ( A ) என்பது நிலை ஆற்றல் } m V என்பது 
இயங்கு ஆற்றல் . ஆகவே , 


90 


வெக்டர் நுண்கணிதம் 


B எனும் 


A எனும் இடத்தில் உள்ள மொத்த ஆற்றல் 
இடத்தில் உள்ள மொத்த ஆற்றல் . 


அதாவது விசை மண்டலத்தில் இயங்கும் துகளின் மொத்த 
ஆற்றல் மாறாதுள்ளது . அதனால் இஃது ஆற்றல் காப்பு மண்டலம் 
என வழங்கப்படுகிறது . 
3.10 . தல நுண் தொகை : ( Surface Integral )) 


[ F. dr என்பது வரை நுண் தொகை என்று சொன்னோம் . 


அதுபோன்று ஒரு தலத்தின் சமன்பாடு , 


x = x ( u , I ) y = y ( u , ) z = z ( u , v ) எனின் தலத்தின் 
சமன்பாட்டை = | ( U , I ) என வெக்டர் சமன்பாட்டால் 
தொகுத்துக் கூறலாம் . [ r = x i + y i + z k ] . A எனும் 
வெக்டர் தலத்தின் மீதுள்ள புள்ளிகளின் சார் பலனாகுக . 
தலத்தின் ஒரு பகுதி S ஆகுக . அதை M மிக நுண்ணிய பரப்பு 
களாகப் பிரிக்கவும் . ஒன்றை / Sp என்போம் ( p = 1 , 2 ... M ) . 
A Spi Pp எனும் புள்ளியைக் காண்போம் . அதன் கூறுகள் 
( xp yp p ) ஆகுக . அங்கு A- ன் மதிப்பு A ( xp yp zp ) . அங்கு 
அலகுச் செங்கோடு தலத்திற்கு ng ஆகுக . 


M 


Σ = Ap . 

• nyA Sp எனும் தொகையைக் கொள்க . M > 0 
p = 1 
ஆகும்போது இத்தொகைக்குத் திட்டமான எல்லை இருந்தால் , 
S எனும் பகுதி மேல் கொண்ட A. 

ண் 


S 


தொகை (Surface Integral ) எனப்படும் . தலப் பரப்பை S எனக் 
குறிக்கிறோம் . 

தல நுண்தொகையைக் கணக்கிட 
S எனும் தலப்பரப்பின் ) எனும் தளத்தில் உள்ள வீழல் 

dx dy 
( Projetion ) R ஆகுக . என்றால் JJ A • n . ds = 

| JA.n 

| n . k . | 


S 


R 


என நிறுவுவோம் . 


Lt 


JA.nds 


M 
2 - ny A Sp என்றோம் . 
PP 


M - 0 


1 


வெக்டர் நுண்தொகை கணிதம் 


91 


A Sp- ன் x ) தளத்தில் வீழல் mp . k | SP ஆகும் . 


N 


APA 


IR 


S AS 


२२ 


| 


R 


து 


дходу , 


X 


படம் 18 . 


[ ( ng - k ) என்பது A Sp பரப்பிற்கும் , x y தளத்திற்குமுள்ள 
கோணத்தின் கோசைன் விகிதமாகும் . ) 


இது A xp A yp எனும் பரப்பிற்குச் சமம் . 


நா 


A Sp 

A xp Ajp ( இதில் இரண்டிற்கு மேற்பட்டபடி 

| ny . k | 
நுண் அளவுகள் விடப்பட்டன . ) 


M 


Sſa.n ds 


Axp Ap 
2 Ap . p . Inp.k | 


S 


p - 1 


00 


- A 
SSA.s 


dx dy 
. 


RM 


இவ்வாறு தலப்பரப்பின் சமதளத்தில் உள்ள வீழலினால் 
தல நுண் தொகை காண்கிறோம் . 

dydz 

d z dx 
இது போலவே 

In.il 

n 


A. n 


92 


வெக்டர் நுண்கணிதம் 


|| 


தளத்தில் உள்ள வீழலைக் கொண்டும் 


என மற்ற 1z , zx 
காணலாம் . 


R 


V 


8 


- 


படம் 14 . 


குறிப்பு : 
{ i ) R என்பது x ) தளத்தில் ஒரு பரப்பானால் 


d x d ) என்பது R ன் பரப்பைத் தரும் . 
R 


( ii ) | 

[ Jadx dy 


பரப்பு XX ஆகும் . 


R 


( x , y என்பது R- ன் புவியீர்ப்பு மையம் அல்லது திணிவு 
மையம் ) . 


( iii ) 


y dx d y = பரப்பு x y ஆகும் . 


R 


SS 
(iv ) [ J x d x dy = 


y அச்சைச் சார்ந்த பரப்பின் 
நிலைம நெம்பு திறன் . 


R 


( v ) [fy dx dy 


X அச்சைச் சார்ந்த பரப்பின் 
நிலைம நெம்பு திறன் . 


R .. 


இவை சாதாரணப் பரப்புக்களுக்குத் தெரிந்த விஷயங் 
களாதலால் , வற்றைத் தல நுண்தொகை காணப் பயன் 
படுத்தலாம் , 


வெக்டர் நுண்தொகை கணிதம் 


93 


n dy dz 
In .il 


n d x dy 
nd 

In . k | 
கவனத்தில் வைக்கவும் . 


nd z dx 
| Dn . j | 


என்பதை 


d x dy 
p.n , in k | 

ஆகும் . 


f]r = 41 -Jr 

[ jvxF . 


d x dy 
V X F. n ds V X F. n 

ஆகும் . 

| 1} - k | 
S 

R 
[ R என்பது S- ல் x ) தளத்தில் வீழல் ] 


கணக்கு : A = 18z i - 12j 1-3y k S என்பது 0x , 0y , 0z அச்சு 
களுக்குள் அடங்கியிருக்கும் 2x + 3y + 6z = 12 எனும் தளத்தின் 


பகுதி என்றால் (TA.nds ஐக் கணக்கிடுக . 


N 


R 


-y 


* R 


படம் 


15 . 


d x d y 


TTA.nds = | An 

| 


In.k | 


( i ) n ஐக் கணக்கிட : 

தலச் சமன்பாடு 2 x + 3 + 6z - 12 = 0 p ( x , y , z ) = 0 என் 
போம் . 


அதன் செங்கோட்டு திசை 


94 


வெக்டர் நுண்கணிதம் 


3 


வெக்டர் VP 


( 2 x ) i + 8, ( 3y ) i + 


2 

( 63 ) k 
3z 


6x 


= 2i + 3j + 6k 


( இது நாம் அறிந்ததே . ) 


n 


2i + 3j + 6k 
14-+ 9 + 36 


= 2 + j + A 


ஃ n . k 


6 
7 


(ii ) A.n = ( 18z - 12 j + 3y k ) 


( 21 + 3j + 6k ) 

7 


( 21 


363 36 

18 ) 

+ 
7 7 7 


18 ( 23-2 + 1 ) 
7 


ffans - 3 // + (2-2 + -) - - - 


R 


= 3 


31 


( 2z - 2 + y ) dx dy 


R 


இங்கு R என்பது 0 P Q எனும் முக்கோணம் . 


P என்பது ( 6 , 0 , 0 ) 


Q என்பது ( 0 , 4 , 0 ) 


இதன் பரப்பு = 12 ச.அலகு . 


x = 2 


y = 


Z = 0 


. 


( i ) 


2z de dy = 0 


[ 2zX பரப்பு ] 


1 / 2விக் 
2ix 


2lxdy = - 2X பரப்பு = 2x 12 = -24 ச . அலகு . 


R 


வெக்டர் நுண்தொகை கணிதம் 


95 


( iii ) 


d : dy = yX பரப்பு = X12 = 16 ச . அலகு 


Sfida 
T [ A 24 


A • In ds = 3 [ -24 + - 16 ] 


-24 


- 


கணக்கு : x2 + v = 16 எனும் உருளையின் 

வளை 

தலப் 
பரப்பை 0X , 07,07 அச்சுகளுக்கிடையேயும் , z = 0 , z = 5 எனும் 
தளங்களுக்கிடையேயும் கொள்க . இதன் மேல் A. n ds- ன் 
மதிப்பை A = z + 2 j 3yz k என்றால் , கணக்கிடுக . 


SS 


தீர்வு : 


A 


E 


B 


வளை தலப் பரப்பை 
x ) தளத்தில் வீச்சிட்டால் ( D 
எனும் 

வில் மட்டும் வருகிறது . 
ஆகவே , x 2 தளத்தில் வீச்சிடுக . 
அது 

OAlBC எனும் செவ்வகம் 
ஆகும் . OC = 4 ; 0A = 5 . 

dx dz 
.n ds = 

|nj| 
S 

R 

என்பதன் திசை 
V ( x + y ) - ன் திசை 


Sf A. 


A.D 


n . 


படம் 16 . 


= 2xi + 2 ) j 


2 x i + 2y j_ xi + yj 





n 


2xi + 2 pj 
V 4 x2 + 4y 


8 


4 . 


In.j ] = ) ; 


: A = zi + x j- 3yz k 


n = xi + / j 

4 


ஃ An = + ) 


4 ) 


--- 


96 


வெக்டர் நுண்கணிதம் 


A. n 


|nj| 


5 4 


x z + xy dx dz = 


SS 


y 


R 


z = 0 x = 0 


*** 
Sje * + x Jés de 

| |l ++ ) - 
= (4z +8 ) 42 
j + 


5 4 


116-22 


Z = ( 0 x = 0 


Z = 0 


= 90 


கணக்கு : F = Axy i -- y j + z k என்றால் , 


F.n ds- ன் 


[ F .. 


மதிப்பை x = 0 x = 1 , y = 0y = 1 , z = 0z = 1 எனும் கன சதுரப் 
பரப்பின் மேல் காண்க . 


தீர்வு : ( 1 ) ABCO என்ற பக்கத்தில் 


Z 


E 


F 


G 





y 


1 


A 


B 


படம் 17 . 


n = -k 


வெக்டர் நுண்தொகை கணிதம் 


97 


. 


F = -- y 


ஃ F.n = 0 


ஃ . 


நுண் தொகை 


= 0 


( ii ) OCDE என்ற பக்கத்தில் 


x = 0 ; 


.. F = (-y i + yzk ) 


. Fin = 0 


நுண் தொகை = 

= 0 


iii ) 0 EFA என்ற பக்கத்தில் y = 0 


n = -j 


. 


F = 4x7 


F.n = 0 


நுண் தொகை = 0 


( iv ) GDEF என்ற பக்கத்தில் 


2 = 1 , 1 = k 


ds = dx dy 


. 


ff Fon = [f(4x:->* + b ) das 

= [ f dr by = 4y = 1 . } - ) 


( v ) ABGF என்ற பக்கத்தில் x = 1 n = d = dy dz 


. 


நுண் தொகை 


4 z dy dz = 4 / 4x } = 2 


= [ 4 z dy is 


( vi ) BCDG என்ற பக்கத்தில் y = 1 n = j ds = dy ds 


11 


ஃ . நுண் தொை 


-1 


SS dz da 


. 


மொத்த நுண் தொகை = 1 / 2 + 2-1 = 3/2 


கன 


நுண் 


தொகை : V எனும் கொள்ளளவிற்குள் 
Pk ( xkyk xk ) ஒரு புள்ளியாகுக . அதைச் சுற்றி Axk : A jk A zk 
எனும் கனச் செவ்வகம் கொள்க . இவ்வாறு V ஐ M கனச் 


வெ . 6-7 


வெக்டர் நுண்கணிதம் 


98 


செவ்வ 


செவ்வகங்களாகப் பிரிக்கவும் . Pk ஐச் சுற்றி கனச் 
கத்தின் 

அளவு Vk ஆகுக . " ( x , y , z ) எனும் 
திசையிலிச் சார்பலனின் மதிப்பு Pk- ல் ¢ ( xk ykzk ) . 


கன 


ஒரு 


M 
A ¢ (xkyk zk ) A Vk எனும் தொகை M + 00 ஆகும் 
K 

= 
போது - ( - 

அதாவது A Vk + 0 ஆகும்போது - ஓர் எல்லையை 
அணுகட்டும் . அது V எனும் கொள்ளளவில் ; ( x , y , z ) - ன் கன 
நுண் தொகை எனப்படும் . அதை * du எனக்குறிப்பர் . 


கனச் செவ்வகங்களைத் தொகுக்கும் போது Ax A ) மேல் 
உள்ள கன செவ்வகங்களை A z மாறும்படி z அச்சுத் திசை 
தொகுக்கவும் . அதாவது x , y மாறிலியாகக் கொண்டு z ஐச் 
சார்ந்த நுண் தொகையை 2 - ன் எல்லைக்குள் காணவும் . பிறகு 
1 ஐ மாறச் செய்யவும் . பிறகு x ஐ மாறச் செய்யவும் . இவ்வாறு 
முடிவில் வருவது கன நுண் தொகையாகும் . 


( எடுத்துக்காட்டு ) 4 x + 2y + z = 8 , x = 0 , y = 0 , z = 0 
எனும் தளங்களுக்கு உள்ள கொள்ளளவில் = 45 x ) எனின் 


SSødvs . 


od : காண்க . 


[ z = 8-4x - 21 


ஆகவே முதலில் A = - லிருந்து 8Ax- 2 ) எனும் வரைதொகை 
காணவேண்டும் . இவ்வாறு dic d y எனும் பரப்பின் 
z உயரம் உள்ள கனச் செவ்வகம் வரும் . பிறகு ) அச்சுக்கு 
இணையாக இவற்றை அடுக்கவேண்டும் ( x y தளத்தில் ) . 
அப்போது 2 ) + 4 x = 8 அல்லது y = (0 லிருந்து 4 - x வரை 
y மாறும் , பிறகு X அச்சுக்கு இணையாக x = () லிருந்து 4 x = 8 
அதாவது x = 2 வரை மாறும் . ] 


கன நுண் தொகை 


IJjsd = || 


4 x- 2 } 
45 x y d z dy d x 


வெக்டர் நுண்தொகை கணிதம் 


99 


- / | 45:56 


45 x " y ( 8 - 4 x – 2y ) d y d x 


2 


- 
-- 


13 


45 
3 . 

x " ( ( 4-2x ) dx 


x = 0 


128 


பயிற்சி 


1. F = ( 2x + y ) i + ( 3 ) - x ) | என்றால் 


| F. tr . ன் மதிப்பைக் கீழ்க்கண்ட நியதிக்குட்பட்டுக் காண்க : 


C 


C எனும் வரை ( 0 , 0 ) - ( 2 , 0 ) 
களால் ஆன பாதை . 


( 3 , 2 ) எனும் நேர்கோடு 

( விடை 11 ) 


2. ஒரு விசை F = 3 x " i + ( 2 x z -- y ) j + zk ஒரு 
துகளின் மேல் செயல்பட கீழ்காணும் பாதைகளில் இயங்கினால் 
விசை செய்த வேலையைக் கணக்கிடு . 

( i ) ( 0 , 0 , 0 ) - ( 2 , 1 , 3 ) எனும் நேர்கோடு 
( ii ) x = 2 y = t z = 4 t " t எனும் வரை . 

t = 0 லிருந்து t = 1 எனும் புள்ளி வரை . 
( iii ) x = 4y 3x = 8 2 எனும் வரை . 


x = () லிருந்து x = 2 வரை , [ ( i ) 16 ( ii ) 14. 2 ( iii ) 16 ] 


3 Fr. di. என்பதில் F = ( x - 3y ) i + ( ) - 2 :) ) 


c 


என்பது x = 2 cost y = 3 sin t எனும் முழு நீள்வட்டம் 
[ t = 0 லிருந்து t == 21 வரை ] 

( விடை : 61 ) 
4. " = x , y = x " என்பவை அடக்கும் பரப்பின் பகுதி 
c எனவும் A ( x - y ) i + ( x + y ) j எனவும் ஆக A. dr - ன் 


e 


( விடை : 3 ) 


மதிப்பைக் காணவும் . 


100 

வெக்டர் நுண்கணிதம் 
5. A = { 4 x y - 3 x " z ) i + 2 x " j - 2 x j k என்றால் , 
A. dr- ன் மதிப்பு பாதையைச் சாராதது என நிறுவுக . 


| 


C 


A 

V P எனும் படியான P எனும் திசையிலிச் சார்பலன் 
உண்டு எனக் காட்டுக . 


p எனும் சார்பலனைக் கணக்கிடுக . 


[ p = 2xy - x2 + c) 


6. F = ( y cos x + ze ) i + ( 2y sin x - 4 ) j + ( 3x z " + 2 ) k 
என்பது ஆற்றல் காப்பு விசை என நிறுவுக . அவ்வாறெனின் 
ஆற்றல் காப்பு மண்டலத்தின் நிலைப் பண்பு என்ன ? ( 0 , 1- , 1 ) 
லிருந்து 

1 , 2 ) வரை ஒரு துகளை இயக்கும்போது விசை 


செய்த வேலை என்ன ? 


( p = y + 

y sin x + x 2 - 4 ) + 2z + c ; 15 + 4 r ] 


7 . 


கணக்கிடுக : 


r 


r . n ds 


{ a ) S என்பது ( x = 0 , y = 0z = 0 , x = 1 , y = 1 , z = 1 எனும் 
பக்கங்களையுடை கன சதுரம் . 


( b ) ( 0 , 0 , 0 ) ஐ 
கோள தலப் பரப்பு . 


மையமாகவும் u நீளம் ஆரமுள்ள 

[ ( a ) 3 ( 6 ) 4 Ta ] 


8. Al = 4 i + x y 2 j -- 3 z k என்றால் 


JIJA . n 6 - ன் மதிப்பை x = ** + y" எனும் கூம்பும் z = 4 


S 


எனும் தளமும் அடங்கிய முழுப்பரப்பின் மீது காண்க . 


[ 320 * ] 


வெக்டர் நுண்தொகை கணிதம் 


101 


9 . 


இங்கு 
( 2 x + y ) IV- ன் மதிப்பைக் காண்க . 


Jrra + 
+ 


V என்பது 2 

= 4 x , x = 0 , y = 0 , y = 2 , 2 

2 , 2 = 0 

801 
என்பவை அடக்கிய கொள்ளளவு . 


اس 


10. F = ( 2 x " - 3 z ) i - 2xyj -- 4 k என்றால் , 


{ 
i 
) 


( i ) [ [ ] 

SSS v.Far 


( i ) | vx F dv என்பதை x = 0 , y = 0 , < = 0 


4 எனும் தளங்கள் அடக்கிய கொள்ளளவில் 


2 x + 21 + x 
காண்க . 


4. கிரீன் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் 

தேற்றங்கள் 


( Theorems of Green , Stokes and Gauss ) 


4.1 . தளத்தின் கிரீன் தேற்றம் : Green s Theorem in the 
plane ) 

ஒரு மூடிய வரையால் ஒரு தளத்தில் அடக்கப்பட்ட பரப்பு 
R ஆகுக . வரையில் செல்லும் போது பரப்பு இடப் பக்க 
மாகவே இருந்தால் அது நேர்த் திசையில் ( Po itive site ) 
செல்லுதல் எனப்படும் . ஆகவே படம் ( 18 ) -ல் வரையை 
இடமாகச் சுற்றுதல் நேர்த் திசையாகும் . 


Y 


102 


8 


16 


ox. 


a 


6 


-- 


பட 18 . 


கிரீன் தேற்றம் : அச்சுகளுக்கு இணையாக வரையப்படும் 
இரண்டு இடங்களுக்கு மேல் வெட்டாத மூடுவரை ஆகுக . அது 

2P 00 
P ( Q 

( = Px ) ( = Qx ) 
தொடர்ச்சியுடையதாக இருக்கட்டும் . அப்போது , 


கிரீன் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் தேற்றங்கள் 


103 


A Pdx + Q ty = J] 


3Q 


OP 
ay 


dx dy 


3 


ஆகும் . (வரை நுண் தொகை நேர்த் திசையில் கொள்ள 
வேண்டும் ) 


நிரூபணம் : 


சாதாரண ஒழுங்கு வரை C ஆகுக . 


SSS 
82.de dy எனும் 


R 


நுண் தொகையை முதலில் 1 ஐ நிலையாகக் கொண்டு ஐ 
x 2 x ( y ) - லிருந்து x = x , ( ? ) வரை மாறும் போது காண்போம் . 
பிறகு ) ஐ y = c- லிருந்து d வரை மாற்றுவோம் . ( படம் 18 காண்க . ) 


d 


( y ) 
100 

dx 


ஃ . 


TIReds by = Jes | 


* 


R 


C 


* , ( 2 ) 


d 


([Q(+2 ,3 ) – ( Q * , 3) 4 


d 


fo ( s, y ) dy + [ Q ( x , y ) dy 

) 


அப்போது இந்த நுண் தொகை வரையின் மீது a BY 
எனும் வில் மீது முதல் நுண் தொகையும் , தொடர்ந்து yaa 
எனும் வில் மீது இரண்டாவது நுண் தொகையும் காணப் 
படுகிறது . 


. 


கூடுதல் 


P Q ( x , y ) dy 


C 


3 , ( x ) 


இதே போல ( Pax dy 


3 P 

dy 
2 a 


y 
31 ( x ) 


O ÁLT 61 600 65001 gi 


104 


b 


b 


a 


8 


b 


a 


( 


SPP (x,y,) dx = P (x,71) ex 
- S P ( x , y1 ) dx + SP(*1982) dx 

$P 

-- fps , 9) di 
is dy = { }(5,9)de 

1 ( 99- ) av dy - ( P & + 28 


رہ 


வெக்டர் குறியீட்டில் கிரீன் தேற்றம் ( தளத்தில் மட்டும் ) 

P ( x , y ) , L ( x , ) u firii uw . GST 


F = Pi + lit Ok 6T CUTI . 


V x F = 0i + 0j+ OP) 


ах 


k 
ay 


வரையின் அலகுத் தொடு கோட்டு வெக்டர் 


T 


T ds 


T - 72 +3+Ok 
: {p& + @4 ) - 5.5 
Se ) de dy = $ ſk.7x14 
கிரீன் தேற்றம் ( 8 

submiffico - ) de dy = $op de 7Q 


.. 


கிரீன் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் தேற்றங்கள் 


103 


என்பது வெக்டர் குறியீட்டில் 


- 


FF 


kVXFdA 

F.Tds 
R 
என வருகிறது . [ k என்பது தளத்திற்குக் குத்தான அலகு 
வெக்டர் ) 


குறிப்பு ( i ) : அச்சுகளுக்கு 

ணையான 

கோடுகள் 
இரண்டு புள்ளிகளுக்கு மேல் மூடு வரையை வெட்டினாலும் அது 
ஒழுங்கு வரையானால் , தேற்றம் பொருந்தும் . ஏனெனில் , 


படம் 19 . 


பரப்பைப் பாகங்களாகப் பிரித்து ஒவ்வொன்றையும் இரண்டு 
புள்ளிகளுக்கு மேல் வெட்டாதனவாகச் செய்யலாம் . ( படம் 19 ) 
பார்க்கவும் . 

குறிப்பு ( ii ) : பல வரைகள் மூடிய பரப்பெனின் ( Multiply 
connected region ) சிறு வெட்டுக்களால் ( cuts ) ஒரு மூடி வரை 


4. 


B 


படம் 20 . 


பரப்பாக்கலாம் ( Simply connected region ) . படத்தில் கோடிட்ட 
பாகம் பரப்பு . AA BB என்பவை வெட்டுகள் . வரையில் 
செல்லும் திசை அம்புக் குறியால் காட்டப்பட்டுள்ளது . 


106 


வெக்டர் நுண்கணிதம் 


கணக்கு : 


கிரீன் தேற்றத்தினால் 3 Fxdy - y dx = பரப்பு A எனக் 


காண்க . 


2 


இங்கு P = 


- , 2 = 


5 


என்றால் 


P dx + Qd y = } ( x dx - y dx ) ; Qx = } Px -- } 


-- + f a ty -- ரன் - [ j in a y = A 


என வருகிறது . 


கணக்கு : 


F x " dy -- y de = 2 4 ( x + y ) எனக் காட்டு . 


இங்கு 


( x , y ) என்பது பரப்பு A- ன் திணிவு மையம் ( Centre of mass ) . 


தீர்வு P = - - 


Q = x2 


--2 , = 2 : 
: Fx dy - y d x = 2 [ J ( x + y) d x dy 
= 2 [f * is fiy + 2 ] , as 

JJ dxdy 


= 2 A x + 2 A y 


: Fx" dy - y d x 


= 2 A ( x + y ) 


கணக்கு : 


x3 dy -- y dx 


என்பது 


தளத்திற்கு 


ஆதியில் 


குத்தாகவுள்ள அச்சைச் 
எனக் காட்டு . 


சுற்றிய நிலை 


ம 


திருப்புத்திறன் 


P = - y * Q = ** 


கிரீன்ஸ் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் தேற்றங்கள் 


107 


3 P 
3 y 


- 3 


30 
2 * 


= 3x 


* 
| Fx * dy - y* d x = 1 [ ] [ 3x * + 3 y " ) d x dy 

[J (x + y " ) d x dy 


ஆதியில் குத்தாகவுள்ள 
< அச்சைச் சார்ந்த பரப்பின் 
நிலைம திருப்புத் திறன் I z ( M. I 
about z axis) 


ஸ்டோக்ஸ் தேற்றம் : S எனும் தலத்தின் மேல் F என்பது 
ஒரு புள்ளி வெக்டர் சார் பலன் ஆகுக . S எனும் தலம் , இரு 
பக்கங்களுடையதும் ஒழுங்கானதும் தள தலமாகுக . தலத்தின் 
எல்லை வரை ( தலப்பரப்பை அடக்கும் வரை ) C ஆகுக என்றால் , 
r x F & s = 4 F. dr 

C 
இது ஸ்டோக்ஸ் தேற்றம் எனப்படும் . 


SS n.1 


S 


நிரூபணம் : 





ch 


-y 


+ u 


படம் 21 . 


( S எனும் தலப் பரப்பு , u v தளத்தில் S எனும் தளப் 
பரப்பாக ‘ மாற்றம் அடைந்துள்ளது { mapped or transformed ) . 


108 


வெக்டர் நுண்கணிதம் 


S எனும் தலத்தின் சமன்பாடு x = x ( u , ) y = } ( u , :) 
z = z ( u , v ) ஆகுக . ஆகவே ( u , I ) - ன் மதிப்புக்கு S- ல் உள்ள 
புள்ளிக்கு ( u , 3 ) தளத்தில் ஒரு புள்ளியுள்ளது . இவ்வாறு S எனும் 
தலப் பரப்பு ( பொது வெளியில் உள்ளது ) u , 1 தளத்தில் S ஆக 
" மாற்ற மடைகிறது . [ { x , y , z ) ++ ( u , :) ] . 


fu 


= 


ar ) 
3 


n d s = ru X ry 

du du ஆகும் . 


2r 


Iy 


11 


a 1 


. 


Jr.. 


11 


r . V X F ds 
S 


SS 


ru X ry . V X F du d x 


S - ன் எல்லை வரை C என்பது S ஐ அடக்கிய C- ன் உருவ 
மாற்றம் ( image ) ஆகும் . 


ஆனால் d r = ( ru du ry d x ) 


$ F. dr 


11 


SF (ru 


F { ru du + r du ) 


C 


ஃ . 


$ ( ru du -+-r,du) F 

[] rx r .. [ x F ess 


CH 


என நிரூபித்தால் ஸ்டோக்ஸ் தேற்றம் நிரூபணமாகும் . 
[ தளத்தின் கிரீன் தேற்றத்தையும் 

( a x b ) , ( c x d ) = ( a . c ) ( b - d ) - ( a , d ) ( b , c ) 
எனும் ஆத்திரத்தையும் பயன்படுத்துவோம் ) . 


VX F = iX Fx + j x F , + kX F , 

ru x ry . VX F = ( r X ry ) X ( i X Fx ) + இது 
போன்ற 2 உறுப்புகள் 


ஆனால் rr . i = xx ; ry . i = x , = (rx.i ) ( ry.Fx) - { ry.i ) ( r . Fr ) 
ஃ , ru X rr . VX F = xury . Fx xy ru - Fx + 

Yu rv . Fy - Yv ru .Fy + 
Sury . F : – zw ru . F. 


-| 


கிரீன்ஸ் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் தேற்றங்கள் 


19 


3 


Ty . 


OF 2 

OF 0 ) 
+ 

+ 
8 xx 30 

2 20u 


3 * 
a 


2 


1 


2 * 3 : F0y F 

+ 
3x* 07 ay Oz 


831 


= ry . Fu - ru . F, 


= ( ry . F ) u- ( ru . F ) , [ : ru ; = ruy ஆனால் ) 


( கிரீன் தேற்றத்தில் x = & ; y = V , P = ru . F , Q = r . F 
எனப் பிரதியிட ) . 


( ry 


Iru = F } du ( rs.F } do 


) ( 


. 


Si [ F) - ( rs . F)/ 

F }}k + 4 + - - 
Trx+ x F 
இவ்வாறு ம . $ F . dr 


F. (rudu + r a 


.. 


ru X ry . VX Fdu d = 


C , 


n . V X Fds 


என ஸ்டோக்ஸ் தேற்றம் நிரூபிக்கப்பட்டது . 


குறிப்பு 1 : சுமதளப் பரப்பிற்குப் பொருந்திய கிரீன் 
தேற்றத்தைப் பயன்படுத்தி பரப்பு , வளை தலப் பரப்பாயினும் 
பொருந்தும் என மேலே காட்டப்பட்டுள்ளது . 


குறிப்பு 2 : Tn v x F 4 5 என்பதை 


S 


vxF. ds எனவும் எழுதலாம் . 


S 


இங்கு ds என்பது வெக்டர் பரப்பாகும் . 


குறிப்பு 3 : இந்தத் தேற்றத்தின் மற்றொரு நிரூபணம் 
கோப்பில் காணவும் . 


- 


110 


வெக்டர் நுண்கணிதம் 


கணக்கு : 


C எனும் வரை y = x , y = x எனும் வரைகள் அடங்கிய 
பரப்பின் பரிதி வரை என்றால் , 


9 ( 3 ) + y")tix + x & y என்பதைக் கொண்டு தளக் கிரீன் 


தேற்றம் சரி பார்க்கவும் . 


தீர்வு : 

y = x ; y = x எனும் வரைகள் ( 1 , 1 ) எனும் புள்ளியில் 
வெட்டுகின்றன . 


7 


All , i) 


y == 


* 


2 


y = x2 


8 


படம் 22 . 


* y = ** எனும் பாதையில் ( x y + y * ) d x + x d » 
கணக்கிட x = t , y = 1 எனப் பிரதியிடவும் . 


:: dx = dt d y = 2t dt 


: [ * 


(xy + y ) dx + x dy 


- ( * 1 


( t3 + 14 ) dt + 2t3 dt 


| ( 31 * + t " ) dt = 


* + + 


19 
20 


கிரீன்ஸ் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் தேற்றங்கள் 


111 


40 எனும் நேர் வரையில் 


i 


( x y + y ) dx + dy 


- 1 


: 


} 


19 
20 


-1 


-- 


1 
20 


f][k¥ - 5 ) ** - * தற ) }dx dy 

JJ ( x - 2 ) ) dr diy = ) ( x 


* 


2y 


R 


] 


X 


(* ) - ) ) 


2 


- --- 
) 
--- 


1 


}} 


- 


4 


-- 


= 


== 


-- 


1 
20 


இவ்வாறு தேற்றம் இரு முறையிலும் ஒரே மதிப்பு வருவதால் 
சரி பார்க்கப்பட்டது . 


ஸ்டோக்ஸ் தேற்றத்தைப் பான்படுத்தி F A dr = 0 

P 


நியதி Y X A = 0 


ஆகத் தேவையும் போதுமானதுமான 
என நிறுவுக . 


வெக்டர் நுண்கணிதம் 


112 


போதுமானது எனக் காட்ட : 


TX A = 0 ஆகுக . 


: FA.dr 

A . dr = ( VX A ) . nds 


S 


ஆனால் V X A = 0 


.. 


A A 4 
* Adr = 0 


தேவை எனக் காட்ட : 


A A . dr = ) எனும் சமன்பாடு எல்லா மூடிய வரைகள் 


C 


G- க்குப் பொருந்தட்டும் . ஏதேனும் ஒரு புள்ளி P- ல் V X A # 0 
என்போம் . 


VX A என்பது தொடர்ச்சியுடைச் சர் பலன் எனக் 
கொண்டால் P ஐச் சுற்றிய S எனும் ஒரு சிறு மண்டலத்தில் 
V X A + 0 ஆகும் . 


அதாவது 7X A = an ஆகுக . C என்பது ஒரு நேரெண் 
மாறிலி. S- ன் பரிதிக் கோடு C ஆகுக . 


. 


AA.dr = SS v.x As on des 


C 


=== 


= JJ nands > 0 
F. A.dr > 0 எனக் 


.. 


கொள்கைக்கு முரணாகிறது . 


எல்லா இடத்தும் V X A = 0 ஆக வேண்டும் . 


பாய்வுத் தேற்றம் ( Divergence Theorem ) 

F ( r ) எனும் ஒரு புள்ளி வெக்டர் சார் பலன் மூடிய வளை 
தலப் பரப்படக்கிய கண மண்டலத்தில் வகைக் கெழுவுடைய 
தாக இருந்தால் , அந்த மண்டலத்தில் F எனும் வெக்டரின் 


கிரீன்ஸ் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் தேற்றங்கள் 


113 


பாய்வின் கன நுண்தொகை F- ன் புறத்தலப் பரப்பின் , தல 
நுண்தொகைக்குச் சமமாகும் . 


கணிதக் குறியீட்டில் 


SSS D.F d = SS Fands 


V 


S 


( V என்பது S எனும் தல மடக்கிய கன மண்டலமாகும் . ) 


na 


22 


S2 


S | 


n , 


-y 


R 


c 


C 


படம் 23 


நிரூபணம் : S என் பது மூடு வ ைதலம் ( closed surface ) . 
அது அடக்கிய கன மண்டலம் V. 7 அச்சுக்கு இணையாகவுள்ள 
கோடு S ஐ P , ( x , y , zy ) எனும் புள்ளியிலும் , P , ( x , ) , 2 ; ) எனும் 
புள்ளியிலும் வெட்டட்டும் . z1 = 22 எனும் படியான புள்ளிகள் 
S- ல் C எனும் வரையைத் தருகின்றன . இந்த வரை S ஐ S , 
எனும் மேல் , பரப்பாகவும் , S , எனும் கீழ்ப் பரப்பாகவும் இரு 
பகுதிகளாகப் பிரிக்கின்றன . 


பரப்பில் dF எனும் வெக்டரின் பிரிவுகள் F , F , F3 ஆகுக . 


ஃ F = F , i + F , j + Fk 


OF , 

OF , 
ஃ V.F = 

+ + 
3x ay 


வெ.நு .-- 8 


வெக்டர் நுண்கணிதம் 


114 


fl | v Fav -JJ ] Fari e + fift arts as 


V 


OF : dx dy is 


+ JJJ - as dy 
THE **- [fe 


F3 dz 


dz 


71 


[ R என் பது S எனும் பரப்பின் x ) தளத்தின் மீதுள்ள வீழல் . ] 


- } 
ITF ( x y zs ) dx ty - [ [[F! (x>3>31) dx dy 


R 


1 


மேல் பகுதியாகிய S ,- க்கு dx dy = Ron ds . 


ஆனால் , கீழ்ப் பகு தியாகிய S.- க்கு <dx dy = -R n ds , 
ஏனெனில் , ஒரு பகுதியில் செங்கோடு n R வெக்டருடன் குறுங் 
கோணத்திலானால் மற்றப் பகுதியில் விரி கோணமாகும் . R - n 
என்பது 

அவையடக்கிய கோணத்தின் கோசைன் விகித 
மாகையால் , ஒன்றில் நேரெண்ணானால் மற்றதில் எதிரெண் 
ணாகும் . 


. 


R 


JJ F5 (xy z )is t > [ = F ; ( x , ) , 3 ) க ம் 

= j ] F K.m & S + Jj f > K.ns 
* ] ] ] == tv = [] F> Ka is 


S , 


S. 


S 


இதே போல , 


FiJPF; &v =Jj Frink ; fj] Far - JJ F«j•n#3 


S 


S 


கிரீன்ஸ் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் தேற்றங்கள் 


115 


S 


* [[] ( 5+ + 32 )« v - [[ 5i +F.j +F4)# as 

fr/v.F *-[[ Faa 


குறிப்பு :: மேற்கூறியது கூறு அச்சுகளுக்கு இணையாக 
வுள்ள கோடு மூடு தலத்தை இரண்டு புள்ளிகளில் வெட்டும் 
பரப்புக்களுக்குக் கூறினோம் . நான்கோ அல்லது மேற்பட்ட 
புள்ளிகளில் வெட்டினால் தேற்றத்தில் கூறியபடியுள்ள தலங் 
களாகப் 

பிரிக்க முடிந்தால் ஒவ்வொரு பகுதிக்கும் தேற்றம் 
பொருந்தும் . ஆகவே , கூடுதலைக் கொள்ள முழுத்தலப் பரப்பிற் 
கும் பொருந்தும் . 


குறிப்பு : ( i ) [ JJ 


7.FdV என் பதை 


so 


TF dV எனவும் 


7 Far 


V 


V 


குறிப்பது வழக்கம் . 


(ii) || 


Fin dS GT 60 L1605 


F. n ds 


என்றோ அல்லது 


SS Fan de 


FA 


F ds என்றோ குறிப்பதுவும் உண்டு . 


இங்கு ds 


என்பது 


பரப்பு வெக்டர் n ds ஐக் குறிக்கும் . 


வாய்வுத் தேற்றத்தின் பௌதிக விளக்கம் ( Physical cxplana 

tion of Divergence Theorem ) 


vAta 


S 


| 


n 


T 


undydz = dy 


dsy 


ds 


படம் 24 . 


S எனும் மண்டலம் , நீரியங்கும் மண்டலத்தில் ஒரு பகுதி 
யாகுக . F எனும் வெக்டர் , இயங்கும் நீரின் திசை வேகம் 


116 


வெக்டர் நுண்கணிதம் 


V ஐக் குறிக்கட்டும் . இது புள்ளிக்குப் புள்ளி மாறுபடும் . < dss 
எனும் நுண்ணிய பரப்பு வழி At நேரத்தில் செல்லும் நீரின் 
கொள்ளளவு 


= VAL எனும் சாய்வுயரத்தையும் , ds எனும் அடிப் 
பக்கத்தையுமுடைய கனச் சாய் செவ்வகத்தின் கொள்ளளவு 

= ( VAt ) .n ds = V.nds At 
dS எனும் பரப்பு வழி அலகு நேரத்தில் பாயும் நீரின் கொள்ளளவு 


V.ndsAt 

At 


V.n ds . 


S 


ஃ S எனும் மொத்தப் பரப்பு வழி பாயும் நீரின் கொள்ளளவு 


- JJY 

Tv.nds. 


ஆனால் dV எனும் நுண்ணிய கன சதுரம் வழிப் போகும் 
நீரளவு V.V dV எனக் கண்டுள்ளோம் . ( பக்கம் 113 காண்க ) 
S எனும் பரப்பு முடிய கன மண்டலத்தில் பாயும் நீரளவு 


- [[ jv.Vav 
SSS v.V dv - SSV:n ds. V stórum o F 676 
மாற்றினால் , v.FAV= [TFonds. 


V 


S 


S 


கணக்கு : 


SSF. 


n ds 


எனும் 


நுண் 


தொகையை 


S 


F = 4 x z i - y j + y z k எனும்போது x = 0 , x = 1 , y = 0 , 
y = 1,2 = 

0,3 = 1 எனும் கன சதுரப் பரப்பின் மீது காண்க . 
தீர்வு : பாய்வுத் தேற்றத்தின் படி 

Tfs. F & v = SS 
F. n ds 


S 


கிரீன்ஸ் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் தேற்றங்கள் 


117 


VF 


--- 


0 ( 4 x 2 ) + 0 ( ) ) + 0 ( y z ) 
3x 5 

3 . 


= 4 2 - 2 + y 


ர ( 4 2 - y) dv = 4 Vz - Vy ( x , y , z என்பது 


திணிவு மையம் ] . 


. 


V. Fd V = V [4 X ! - j ] = z x 1 = 3 

[ = 


[ V = 1 என்பது தெளிவு ) 


[ மேற் கணக்கில் அடுக்கு நுண் தொகையைப் படிப் 
படியாகக் காணாமல் ,, கன சதுரத்தின் திணிவு மையத்தின் 
சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறோம் ) . 


கணக்கு : A = 4 x i - 2 y j + z k எனும் வெக்டர் 
சார்பலனின் தல நுண் தொகையை x + y = 4 ; y = 0 , z = 3 
எனும் நேருருளையின் தலப்பரப்பின் மீது காண்க . 


தீர்வு : பாய்வுத் தேற்றத்தின்படி 


SSS A. n ds = SSS V. A DV 


S 


V.A 


8 ( 4 x ) + 0 ( -2 ) ) + 0 ( 2 ) 
3 * ay 

2z 


= 4 -- 4 y + 22 


. 


(4 - 43 + 2 2) 
(4-4y + 2 2 ) dY = 4 V -- 4 Vy + 2 Vz 


V = 4 * x 3 = 12 * ; . 4 V = 48 * 


y = 0 : 4 Vy = ) 


2 Vz = 2x 12 * X , 


36 * 


. V V-- 4 Vy + 2 Vz = 84 * 


118 


வெக்டர் நுண்கணிதம் 


கணக்கு : Jrnds 


3 V எனக் காட்டுக . 


S 


V என்பது S எனும் மூடிய தலப் பரப்பு அடக்கிய கொள்ளளவு , 


தீர்வு : r = x i + / j + z k 

2x ay 

02 
ஃ . V. r 

+ 
3 ay 

22 


11 


3 


.. 


V 


If r = & s = jf] . 

I rAv = [ ] ] 34v = 3v 
if A.ns- Tig 

ITV. A d V என்பது போன்ற வேறு 


சில முற்றெருமைகள் . 


1 . 


fjr nts -f ] 

If VP dv எனக் காண்க 


மேற்கூறிய 


V 


PC 


பாய்வுத் தேற்றத்தில் A = 
ஆகுக . 


என இடுக . ( நிலை வெக்டர் 


.. 


Pc . n ds 


SSS 


V. ( p c ) dV 


S 


. 


SSc.( pn ) ds = SSS 

T ( VP ) 


c ) dV 


S 


= SSS ( c . V p) av 
c நிலை வெக்டராதலால் 
cJJ 
ponds = 
ds = c . 

SSA 
A PdV 

V 


S 


C என்பது ஏதேனும் ஒரு நிலை வெக்டராதலால் 


jjrasi - [[ [ r 


VpdV 


. 


. 


கிரீன்ஸ் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் தேற்றங்கள் - 


119 


2. VxB4v = [ [ nX B &S எனக்காண்க 


S 


SSS V. A dv 


SS 


A. n ds எனும் பாய்வுத் தேற்றத்தில் 


C என்பது ஏதேனும் ஒரு 


A = BX C எனும்படி பிரதியிடுக . 
நிலை வெக்டர் . 


. 


SSS V. ( B X c ) dv = SSB x con ds 


S 


V. ( B X c ) = c . ( V X B ) 
B Xcs n B Xn = cXn.B = c . ( n X B ) 


. 


SSSc . ( D XB ) dV = SS ( C. X B) ds 
c. [ [ [ v x B dv = c. Tn 


S 


. 


n x Bds 
S 


V 


C என்பது ஏதேனும் ஒரு நிலை வெக்டராதலால் 


[SSS 


AX BdV = 


n X Bds 


V 


S 


கிரீன் முற்றொருமைகள் : ( Green s identities ) 
( 1 ) முதல் முற்றொமை : 

P V * 4 + ( VP ) . ( V 4 ) dv 


V 


( 
I 


S 


[ ] ( P VA ) . ds 
பாய்வுத் தேற்றத்தில் JJU V .Adv = [ J A . nds 


V 


இதில் A = pT * எனப் பிரதியிடுக . 

. 
- SSS V . ( p V A ) dv [ T ( PV 4 ) . n ds 


- 


A 


S 


ஆனால் V. ( p V4 ) = P ( V , V ) + VPV4 

= PA s + AP . As 


வெக்டர் நுண்கணிதம் 


120 


. 


If [pv 4 + ( VP ) - ( V A)]dv 1 < 

= JJ (PV #y ds... i) 


து கிரீனின் முதல் முற்றொருமை எனப்படும் . 
( 2 ) ( i ) - ஆவது சமன்பாடு போன்று . 


SSS [Av* p + ( VA ) ( V p ) ] tv = [J (AVp ) .ds ... ( i) 


எனவும் காணலாம் . 

( i ) - ( ii ) 


SIS (PV * - * * p) tv = ( Pvt - 4Vg ) .ds 


S 


இது கிரீனின் இரண்டாவது முற்றொருமை எனப்படும் . 


பாய்வுத் தேற்றம் , ஸ்டோக்ஸ் தேற்றம் , இவற்றைக் 
கார்டீசியக் கூறுகளில் அமைத்தல் : 

பய்வுத் தேற்றம் : 


1 . 


SSS F 

V. F & V - j ] F 


F. n . ds 


F = F , ( x , y , z ) i + F2 ( x , y , z ) j + F3 ( x , y , z ) k ஆகுக . 


a Fs 


3 FI 
ஃ V. F = + 

3x 


a F. 
ay 


+ 


n = 1i + m j + n k ஆகுக . 


செங்கோட்டின் 


12 


இங்கு !, m , 

என்பவை 

தளத்தின் 
திசைக் கோணங்கள் . 

. F. n = I F , + m F , + n F3 


ஆகவே , பாய்வுத் தேற்றம் கீழ் வருமாறு அமைகிறது : 
OF , 9 F , 

O Fy 
- + 

dx dy dz = 
2 ay 

22 


SSS 


F 


8 ) 


( FI + Fz m + Fan ) ds . 


கிரீன்ஸ் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் தேற்றங்கள் 


121 


ஆனால் ! d S = dy dz ; m dS = dz dx ; n ds = dx dy . ஏனெனில் , 
dS- ன் x = 0 எனும் தளத்தின் மீது வீழல் = l dy dz . இது 
போன்று மற்றவையும் . 


Sff , dy dz + F2dz dx + F , dx dy ) 

- [ [ ] [ F + y + ** ) ariyaa 


எனவும் கூறலாம் . 


2. ஸ்டோக்ஸ் தேற்றம் : இதே போல ஸ்டோக்ஸ் 
தேற்றம் . 


OF : 


( ( F , dx + F , dy + F ds ) 


SS 


--- 


a F. 
22 


(dy dz 


8 ) 


c 


S 


19 F 


a Fs) dz dx 


+ 


37 


a F , 


2 FI 


+ 


( 


dx dy 


என ஆகும் . 


கணக்கு : 

S என்பது மூடிய தலப் பரப்பு ; r என்பது P ( x , y , z ) எனும் 
புள்ளியின் நிலை வெக்டர் . 0 என்பது ஆதி என்றால் , S- க்கு 

ds 


S 


உள்ளே இருந்தால் ( 5 ) 


SS He = 47 எனவும் நிறுவுக . 


SSS " AV 


( a ) பாய்வுத் தேற்றத்தால் 


[ * s = fjfg: 


ஆனால் 


VI= ( V r- ) . r + r - V.I 


** 


வெக்டர் நுண்கணிதம் 


122 


3 


S 


11 


76 


r . r + . 3 


1 
. 


= - 3r3 + 3r- * = 0 


( b ) ஆதி ) உள்ளே இருந்தால் r = 0 
எனும் போது -ன் மதிப்பு வரையறுக் 
கப்படவில்லை . ஆகவே , ஆதியை மைய 
மாகக் கொண்டு ஒரு சிறு கோள வளை 
தலப் பரப்பைக் கொள்ளவும். அதை 
S , என்போம் . அப்போது 


படம் 25 . 


nrds 
+ 


V.r 

dV = 0 


f " ; 4s - S 


" 


SS n.ods = SS 


8 


SI 


VI 


S + S | 


if As -- II = 48 ஆகும் 3, சாயம் 


r 


|| 


--- 


கோளத் தலத்தில் - = a ( கோள ஆரம் ) n 


u 


n . 





a 


1 


- 


1 
) 


]] 


-- 


ப 


- 


3 
r 


28 


a " 


-- 


4 ma 


ds 


SS as 


47 


3 


ds 

3 . 

aa 
SI 


a 


SI 


கணக்கு : ஒரு நீரியல் பொருளின் செறிவு p ( x , y , z , t ) 
ஆகும் . அது V ( x , y , z , t ) எனும் திசை வேகத்துடன் இயங்கு 
கிறது . இயங்கும் வழியில் நீரூற்றுகளும் ( Source ) , வடிகால் 

p 
களும் ( Sinks ) இல்லை எனின் , 1. V + = 0 எனக் காட்டு . 


at 


உள்ள 


இயங்கும் 


தீர்வு : ( V 

எனும் வ காள்ளளவில் 
நீரியல் பொருளைக் கவனிப்போம் . 


அதில் உள்ள பொருளின் திணிவு ( அல்லது பொருண்மை ) , 


கிரீன்ஸ் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் தேற்றங்கள் 


123 


M = jIf - 4 


dv 


1 நேரத்தில் இது மாறு வீதம் 


29 & ]][ 4r = [ ] ] . 


V எனும் கொள்ளளவை விட்டு அலகு நேரத்தில் பாயும் 


நீரியல் பொருள் JJ V.n ds 

பு 
-II Vats = - [m] 


A ( p.v ] dV 


( 


( பாய்வுத் தேற்றத்தின்படி ) 


. 
00 


jei dv = 

TITA ( PV ) GV 
[SSS co . 


. 


- . P V + 


ap dv = 0 


at 


ஆனால் கொள்ளளவு V என்பது ஏதேனுமாகலாம் . 


ஆதலால் 


02 


A. ( p V ) + 


== 0 . 


at 


குறிப்பு : p நிலையானால் , 


02 
at 


7.V = 0 . அதாவது 


V பாய்விலா வெக்டராகும் . 


ஸ்டோக்ஸ் , பாய்வுத் தேற்றக் கணக்குகள் 
கணக்கு : 
( 1 , 0 ) , ( -1 , 0 ) , ( 0 , 1 ) , ( 0 , -1 ) எனும் முனைகளையுடைய 

xy d x + xy dy எனும் நுண் 


தொகை காண்க . 


124 


வெக்டர் நு 

ண்கணிதம் 


நுண் தொகை = 


( 3) 


sy dr - 1- xy dy 


A 


| (x y i + xy "j ) .dr 


AX ( x y i + xy " j ) .nds 


i+ +j) 
y x (wi+ })- ( B ( ry ") - * (sy} ) 4 


= { y - x ) k 
நுண் தொகை = (y - x ) dx dy 


.. 


S 


y dic dy 
y 


x dx dy 


சதுரத்தின் திணிவு மையம் x = 0 


. 


x dx dy = 0 


4 


| ydx tiy = ) அச்சைச் சுற்றிய நிலைம நெம்புதிறன் 

- x + - ) 


ஃ . 


4 . 


நுண் தொகை 


11 


3 | 


( இங்கு இது கிரீன் தேற்றக் கணக்கே என்பதைக் கவனிக் 
கவும் ) . 
கணக்கு 2 : 

x " + 1 + 2 = 1 எனும் கோளத்தில் x ; தளத்திற்கு மேல் 
உள்ள அரைப் பகுதியைத் தலமாகவும் , அதன் அடி வட்டத் 
தைத் தலத்தின் பரிதியாகவும் கொண்டு , 

A = ( 2x - y ) i - y zj - y *zk 
எனும் வெக்டரைப் பயன் படுத்தி ஸ்டோக்ஸ் தேற்றம் சரி 
காணவும் . 


கிரீன்ஸ் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் தேற்றங்கள் 


125 


தீர்வு ; 


FA.dr = | 

-Sox Aands 


C 


k 


VX AT 


a 


3 


3 


ax 


ay 


3z 


1( 2 : - ) ) - yz - yz | 


[ ( -2 ) 2 ) + 2yz] i + 0j + k 


= 


: k 


k • n dS = dx dy 


வலப் பக்கம் : 


[ [ dx ty = தலப் பரப்பின் வீழலின் பரப்பு 


S 


வட்டப் பரப்பு 


T 


டப் பக்கம் : 


x = cos t y = sin ! = 0 எனப் பிரதியிட , 


25 


F A.dr = 5 


( 2 x - y ) du - y z " dy --- yz dz 


0 


20 


= " 


( 2 cos t --sin t ) ( - sin t ) dt 


1 


23 
sin t dt = 4 . 

2 


IN 


| sin t de 


2 


126 


" வெக்டர் நுண்கணிதம் 


கணக்கு : 


fa 


நுண் 


. 


( AX F . ds 
எனும் 

தொகையில் 
S 
F = ( " + z -- x ) + ( 2 " + " - " ) j + ( x + y - 2 ) k . S எனும் தலம் , 
x "- + y - 2 a x + az = 0 என்பதில் 7 > 0 என உள்ள தலம் என்றால் 
நுண் தொகையைக் காண்க . 


தலத்தின் சமன் பாடு a ( z - a ) = - [ ( x - a) * + y ] ஆகும் . 


ஃ . 


z < a ஆக இருக்க வேண்டும் . 


ஆகவே , xy தளத்திற்குமேல் 2 = a 

தளத்திற்குமேல் 2 = a வரை உள்ள தலப் 
பரப்பில் நுண் தொகை காண வேண்டும் . 


இதன் பரிதி காண z = 0 இடவும் . 


பரிதிச் சமன்பாடு z = 0 ; ( x - a ) + y = a 


எனும் விட்டம் 


x = a ( 1 + cos G ) 


y = a sin a 


என்பது சமன்பாடு . 


S 


C 


( VXF.ds = | Fd 

| ( y + : - * " ) ds + ( = + x- > ") ° ) + ( * + y - 3 ) 4 
( 2r 


[ a sin 0 - a ( 1 + cos G ) ] ( - a sin a ) de 


+ [ a ( 1 + cos 9 ) -a sin a ] a cos a da 


20 


வற்றுள் 2 cos 0 0 0 


என்பதைத் தவிர மற்றவை 


பூச்சியம் . 


: 


நுண் தொகை = 2a . * . 


= 2xa 


கிரீன்ஸ் , ஸ்டோக்ஸ் , கவுஸ் தேற்றங்கள் 


127 


கணக்கு : 


| F . nds எனும் நுண் தொகையில் 


S 


z = 0 | 


F = { ( x - y z ) - 2x y j + 2 k } . n ds 
S எனும் தலப் பரப்பு x = 0 , y = 0 , 

x = a , y = 1 , 2 = a எனும் 
பக்கங்கள் என்றால் நுண் தொகையின் மதிப்புக் காணவும் . 


[ - 

F - n ds = [ v . Fdv 
V . F = – > " 


0 ( x - y z ) + 0 ( - 2 x y ) + - 0 
3 * ay 

03 


- 
| 


3X- 2x = x 


[ F - ns - TF 


x2 dV 


கன சதுரத்தின் ) 3 தலத்தையொட்டிய நிலைம நெம்பு 
திறன் 


a 


Jazfa 


d y 


x² d x 

d x 


a 


a 


* 


dy 


3 


as 


* 


பயிற்சி 


( F - nds- ன் மதிப்புக் காண்க . 


1 . F = 2 x y i + y z j + x z k . S எனும் தலம் x = ) , 
y = 0 , z = 0 , x = 2 , y = 1 , z = 3 எனும் தலங்களில் 
உள்ள பரப்பு . 

( விடை 30 ] 


128 


வெக்டர் நுண்கணிதம் 


2 , மேற் சொன்ன F எனும் வெக்டர் . S எனும் தலம் . 

351 
x = 0 , ) 3 , 2 = 0 , x + 2z = 6 

6 விடை 

21 
2 ) 


0 ; ) 


3. பாய்வுத் தேற்றத்தைச் சரி கா ணவும் . A எனும் 
வெக்டர் = 2 x" yi - y j + 4 x z * k . தலப் பரப்பு x = 0 , 
y = 0 , z = 0 + z = a ; * = 2 

( விடை 180 ] 


2 


4. A = ax i + by j + c z k என்றால் 


( TA . n ds = ( a + b + c ) V எனக் காண்க . S எனும் 


S 


மூடிய தலப் பரப்பு அடக்கிய கொள்ளளவு V ஆகும் . 

5. H = 1 X A என்றால் S என்பது மூடிய தலமானால் , 


| | H . nds = 0 எனக் காண்க . 


S 


6 . 


ds எனக் காண்க . 


SSS SS 

" - +4 
7. S என்பது மூடிய தலமானால் , | | nds 


0 எனக் 


S 


காண்க . 


. 


0 


2 


2 


8. A = ( y - z + 2) 1 + ( 2 + 4 ) j - xzk ; S எனும் 
தலம் x = 0 , 11 = 0 , 

x = 2 , yY 2 , 
என்றால் ஸ்டோக்ஸ் தேற்றம் சரிகாண்க , 

-- 4 ) 
9. F = x z i - y j + x y k . IS 

எனும் 

எ 
x = 0 , 
() , } = 0 , 2 = ) + 
2 x + y + 2 z = 8 ( x 2 தளத்தில் 

32 
இல்லாதது ) என்றால் ஸ்டோக்ஸ் தேற்றம் சரிகாண்க . 

3 


தலம் 


10. [ {vx A } x & S- ன் மதிப்பு காண்க . 


1 


S 


A ( x + y - 4 ) i + 3 x y j + ( 2 x z + z ) k 
S எனும் தலம் ( a ) x2 + y + z = 167 > ) எனும் அரைக் 
கோளம் ( b ) z = 4 - ( x + y" ) z > 0 எனும் பாகம் . 

[ ( a ) - 16 * ; ( b ) - 4 * ] 


பிற்கோப்பு 


( Appendix ) 


சுழலுக்கு மற்றொரு வரையறை ( Another definition for 
curl ) 


AS என்பது ( எனும் சாதாரண மூடிய வரையில் 
சூழப்பட்ட தலப் பரப்பாகுக . P அந்தப் பரப்பில் C- ல் 
அமையாத புள்ளியாகுக . A S- க்கு அலகுச் செங்கோடு 
1 ஆகுக . 


FA.dr 


C 


Lt 
என்றால் , AXA . n = 

As - 0 


ஆகும் . 


AS 


ம 


A : எனும் 

வெக்டரின் சுழல் மேற்குறித்தவாறு வரை 
யறுக்கப்படுகிறது . 


AS எனும் பரப்புச் சுருங்கி P எனும் புள்ளியை அடையும் 
போது வரும் வரை நுண் தொகைக்கும் - S- க்கும் உள்ள விகித 
எல்லை A எனும் புள்ளி வெக்டர் சார்பலனின் , P- ல் உள்ள சுழல் 
எனப்படும் . 


இவ்வாறு x , y , 21 அச்சுகளைச் ச.ராமல் , தலப் பரப்பையே 
சார்ந்து A எனும் வெக்டரின் சுழல் வரையறுக்கப்படுகிறது . 
எந்த அச்சுத் 

தொகுதியை வேண்டுமாயினும் நாம் 
கொள்ளலாம் எனவும் இதனால் அறிகிறோம் . 


வெ.நு.- 9 


வெக்டர் நுண்கணிதம் 


130 


ஸ்டோக்ஸ் தேற்றம் : ( நிரூபணம் ) 

PC Q என்பது S எனும் தலத்தின் பரிதியாகுக ; தலத்தைப் 
பலவேறு சிறு பரப்புகளாகப் பிரிக்கவும் . A B C D : B E FO 


F 


AL 


P 


B 


E 


படம் 26 . 


என்பவை அவற்றுள் இரு சிறு பிரிவுகளாகுக . 

சிறு பிரிவுகளாகுக . அவற்றின் 
பரிதிகளை C , C , எனக் குறிப்போம் . F என்பது ஒரு வெக்டர் 
புள்ளிச் சார்பலன் ஆகுக . 


1 


[ F . dr = n VXFAS , + 4, A S : [ S , என்பது 


C1 


A B C D- ன் பரப்பு ) 


துபோன்று F.dr = n VXF AS, + I, AS. 


C9 


இங்கு A S் 0 ஆகும்போது t + 0 ஆகும் . இவ்வாறு மற்ற 
தலங்களுக்கும் எழுதிக் கூட்டவும் . C1 எனும் வரை நுண் 
தொகைக்கு B C வழி எடுக்கும் நுண் தொகை , C , எனும் வரை 
நுண் தொகைக்கு C B வழி எடுக்கும் தொகையொடு சேர்க்கப் 
பூச்சியமாகிறது . ABCDA ; BEFCB எனும் 

நுண் 
தொகையில் AEFDA எனும்படி ஆகிறது . இவ்வாறு எல்லா 
வற்றையும் கூட்ட 


வரை 


வரை நுண் தொகை ( F. dr ஆகும் . 


. 


PCQ 


தல நுண் தொகை பரப்பு முழுவதிலும் ஆகும் . 


. 


F F. ds = 


n . V X F ds ஆகும் . 


CQ 


S 


பிற்கோப்பு 


131 


சுழலின் கார்டீசிய உருவம் ( Cartesian representation of 
curl ) 


செவ்வகம் 


x , y தளத்திற்கு இணையாக P ( x , y , z ) . ஒரு 
EFGH கொள்க . P அதன் மையம் ஆகுக . 


N 


( x -4y - 43z ) 


| R 


EE 


11 


PR12 ) 


F 


(x + 4 


L 


D , 2 ) 


2 


-y 


x 


C 


படம் 27 . 


A என்பது ஒரு புள்ளி வெக்டர் சார் பலன் ஆகுக . EFGH 
எனும் பரிதியை C என்போம் . 


| A . dr = 


A . dr + [ Adr + [ Adr + A tr 


EF 


FG 


GH 


HE 


A- ன் x , y பிரிவுகள் முறை A , A , ஆகுக . 


3 A. 


ஆனால் ( A . dr = (A - 1 


A V3 ) Vx ; 


0 } 


EF 


| A dr = - 


adi 
( A , + } Vy ) 7x ; 

ay 


GH 


A A -4 - ( 4 , + + ** = 7 ) ; 


வெக்டர் நுண்கணிதம் 


132 


A. dr 


- 


- 


( A , - 1941 yx ) V ) 


ay 


HE 


[ முதல்படி சிறு நுண் அளவிற்கு ( First order of small 
magnitudes ) ] 


* A - 
4-[ 34 - 341 ) AA 


ஆனால் செவ்வகப் பரப்பு 


Δx Δy 


ஃ 


A.tr - [ & # - 04 ] 


ΔΑ Δy 


இது சுழலின் 7 பிரிவாகும் . 


2 A3 


இது போன்று x பிரிவு 


O A2 
37 


. 


3 ) 


2) பிரிவு ( 


3 A. 
32 


3 A3 
3x 


. 


VX A = 


(2 ) 


a A2 
a z 


i 


. 


+ 


j 


+ (84- ) 

84 ) 


+ . 


8 A2 
3x 


k 


என முன் கூறிய சுழலின் விளக்கம் வருகிறது 


பாய்வின் மற்றொரு வரையறை : அச்சுகளைச் சாராத 
வரையறை , சுழலுக்குக் கூறியது போன்று பாய் வின் வரை 
யறையும் , அச்சுகளைச் சாராது கூறலாம் . 


வரையறை : S என்பது V எனும் கொள்ளளவை மூடிய 
தலப் பரப்பாகுக . கொள்ளளவை AV , AV , எனும் சிறு 
கொள்ளளவாகப் பிரிக்கவும் . அவற்றை மூடிய தலப் பரப்புகள் 
S , S , ஆகுக . என்றால் , A எனும் வெக்டர் புள்ளிச் சார் 


பிற்கோப்பு , 


133 


பலனின் , P எனும் புள்ளியில் பாய்வு 


| A . ds 
அதாவது 4.A = 

AV - 0 AVA 

ஆகும் . 


Lt Sk 


ஃ IX A 


= " 4 - 2 ) 


O A , 
32 


i 


2 A. 


+ 


a A1 
22 


j 


3x 


+ 


| (84 - 4 ) 


k 


என முன் கூறிய சுழலின் விளக்கம் வருகிறது . 


பாய்வின் மற்றொரு வரையறை : 


எவ்வாறு வெக்டர் சார் பலனின் சுழலுக்கு அச்சுகளைச் 
சாராத வரையறை கூறினோமோ , அதே போன்று பாய்வுக்கும் 
கூறலாம் . 


வரையறை : A என்பது ஒரு வெக்டர் புள்ளிச் சார் பலன் 
ஆகுக . P எனும் புள்ளியை மூடிய தலம் S ஆகுக . கொள்ளளவு 
AV ஆகுக . அப்போது 


( 


A ds 


S 


LL 
A- ன் பாய்வு = A.A = 

AV - 0 


AY 


பாய்வுத் தேற்றம் 


V 


S எனும் ஒழுங்கான மூடிய தலம் அடைக்கும் கொள்ளளவு 
ஆகுக . அதை AY , 

அதை AY , AV, ...AV ...எனும்படி நுண்ணிய 
கொள்ளளவாகப் பிரிக்கவும் . அவற்றை மூடிய தலப் பரப்புகள் 
S. , S . , ... Sk ஆகுக . 


134 


வெக்டர் நுண்கணிதம் 


Sk எனும் தலப் பரப்புக்குள் உள்ள புள்ளியில் 


V.A = S. Ads 

+ tk 
AVE 


A.ds = ( V.A ) AVk - tk AVk 


k 


* [Al4 = ( v . 

[ ( : 


A.ds = 2 ( V.A ) AVk - Etk AVk 


S , S , - என்பவை பூச்சியத்தை அணுகும்போது , 


| A. Is = J (vA ) V 


V 


* JA.ds = [ v.AV 


S 


V 


என வருகிறது . 


மேற்கூறிய பாய்வின் வரையறையிலிருந்து .. புள்ளியின் 
கார்டீசியக் கூறுகள் ( x , y , z ) என்றால் 


04, 04 , 8A3 
V.A 

+ + 

எனக் காட்ட முடியும் . இங்கு 
ay 

32 


ax 


பிரிவு 


A1 , A2 , A ; என்பவை வெக்டர் A- ன் அச்சு திசைப் 
களாகும் . 


நிரூபணம் : 


P ( x , y , z ) என்பது புள்ளியாகுக . அதை மையமாகவுடைய 
கனச் செவ்வகம் a , b , நீளங்களுள்ள பக்கமுடையனவாய்க் 
கொள்ளலாம் . 





பிற்கோப்பு 


135 


இதன் கொள்ளளவு a bc . 


A எனும் வெக்டர் * பிரிவு , A. ) பிரிவு A , , 2 பிரிவு A .. 


C 


D 


C 


8 


8 Tyz 


AA 


-a 


1 ------- 


Z 


y 


5 


/ 


- 


படம் 28 . 


| Ads எனும் தல நுண் தொகையை A B C D எனும் 


பரப்பில் கொள்வோம் . 


அதன் மதிப்பு = - bc 4 , ( x + % ) , z ) 


அதன் எதிர்ப்புறம் 

அதன் மதிப்பு 


= - b c A , ( x - 4 ,3 , z ) 


இரண்டின் கூடுதல் = - 5 6 [ A ; ( x + 5 , 3 , z ) - 4,(x- % ),2 ) 


.. 


TA.ds - 5 6 [ 4 , ( x + 4 ) , z ) -41 ( x - 1 ) , z ) ] 


AV 


a b c 


+ இது போன்ற இரண்டு உறுப்புகள் . 


136 


வெக்டர் நுண்கணிதம் 


( மற்றிரு எதிர்ப் பக்கங்களையும் கொள்ள ) 


A.A = A = L A (x+ >> :)-4) (x- 2 ,), 3) 


AV + 0 


a > 0 


a 


-- இது போன்ற இரண்டு உறுப்புகளுக்கும் 


OA , 

+ 
3x 


2 A , 

? + 


O A3 
+ 

2z 


= 


3.y 


கணக்கு : 

a = x i + y * j + z k ; 


அத்துடன் 


S 


என்பது KR ) 
12 
* R எனக் 


ஆரமுடைய ஒரு கோளம் என்றால் , ) 


a . ds 


5 * 


காண்க . 


தீர்வு : 


f .. 4 = tv a 


( V. a ) dV 


7. a = 7. ( x * i + y j + zsk ) 


= 3 ( x + y + z ) 


- fr.a av - [ 34" +1 +2">4" 


( ( x + y + s * ) QV என்பது ஒரு கோளத்தின் மையத்தைச் 


சார்ந்த நிலைம நெம்பு திறன் . A என்பது விட்டத்தைச் சார்ந்த 
நெம்பு திறனானால் , மையத்தைச் சார்ந்த நெம்பு திறன் 


1 


3 A 
2 


A + B + C 

= 1 ஆனால் , A = B = 
2 


பிற்கோப்பு 


137 


4 - 2P 1 


2 R 4K R 
5 3 


85 R 

R $ 
15 


4 . 
8 


3 


நுண் தொகை 


3x 


X 


TR 


2 


15 
5 


12 ~ R 
5 


BIBLIOGRAPHY 


Vector Analysis : 


--- 


L , Brand, John Wiley & Sons, 

London . 


Vector Analysis : 


Schaum Series ; Murray 

R. Spiegel 


Vector Analysis : 


Schwart , Green and W. A. 

Rutledge: 
Harper & Row . N. Y. 


Vector Methods : 


D. E. Ruther ford ; Oliver & 

Boyd . 


. 


கலைச்சொற்கள் 


Binormal 


முக்கிய செங்கோடு 


Closed curve 


Closed surface 


Conservative field 


மூடிய வரை 
மூடிய தலம் 
காப்பு மண்டலம் 
ஆற்றல் காப்பு 
விசை மண்டலம் 


Conservative force field 


Continuous 


Cur] 


Curl A or V X A 
Differentiable 


--- 


Directional derivative 
Divergence 
Dyads 
Dyadics 
Gradient 
Grad o oro 
Invariant 
Irrotational 


தொடர்ச்சி 
சுழல் 
சுழல் A அல்லது A X A 
வகைக்கெழுவுடைய 
திசைவகைக்கெழு 
பாய்வு 
இரட்டை வெக்டர் 
இரட்டை வெக்டர் (கோவை 
சரிவு 
சரிவு ( அல்லது Vs 
மாறாக்கணியம் 
சுழலில்லா 
சம மதிப்புத் தலங்கள் 
வரை நுண்தொகை 
சாதாரணப் புள்ளி 
துணை அளவி 


-- 


--- 


Level Surface 


Line integral 
Ordinary point 
Parameter 


140 


வெக்டர் நுண்கணிதம் 


Point function 


புள்ளிச் சார்பலன் 
மண்டலம் 


. 


--- 


Region 
Regular curve 
Regular surface 
Scalar potential 


Sink 


ஒழுங்கு வரை 
ஒழுங்குத்தலம் 
நிலைப்பண்பு 
உறிஞ்சி அல்லது வடிகால் 
பாய்விலா வெக்டர் 
ஊற்று 
தல நுண்தொகை 
தொடுகோட்டு வெக்டர் 


Solenoidal Vector 


Source 


-- 


Surface integral 
Tangent Vector 
Torsion 


- 


-- 


முறுகு 


